திராவிட மக்கள் வரலாறு 


( ஆதிகாலம் தொடக்கம் கி . பி . 1800 வரையும் ) 


ஆங்கிலேய முத நூலாசிரியர் 

: 
மட்டக்களப்பு , E. L. தம்பிழத்து அவர்கள் . 


மொழி பெயர்ப்பாசிரியர் : 
அண்ணாமலைச் சர்வகலாசாலைத் தமிழாகிரியர் 
வித்வான் , G. சுப்பிரமணியம்பிள்ளை , M.A. 


முகவுரை : 
சென்னைச் சர்வகலாசாலை 


Professor , K. A. நீலகண்ட சாஸ்திரி , M.A. 


கொழும்பு , 
General Publishers Ltd. 

1946 . 


( ALL RIGHTS RESERVED ) 


விலை . ரூ . 2/8 . 


முகவுரை 


வை . 


திராவிடர் என்ற தமது நூலுக்கு முகவுரை எழுதிக் 
கொடுக்குமாறு ஸ்ரீ . தம்பிமுத்து என்னைக் கேட்டபொழுது 
அவருடைய கோரிக்கையைச் சந்தோஷத்துடன் நான் ஏற் 
றுக்கொண்டேன் . தமிழ் நாடுகளின் சரித்திரத்தையும் , தமி 
ழர்களது நாகரீகத்தையும் இச்சிறு நூலில் இலகுவில் படிக் 
கத்தகுந்த சுவாரஸ்யமான நடையில் அவர் எழுதி முடித் 
திருக்கிறார் . அவர் விரிவாகப் படித்துத் தெளிவாகவும் , 
திட்டமாகவும் எழுதுகிறார் . அவர் தமக்குக் கிட்டிய ஆகச் 
சிறந்த அறிஞர்களின் நூல்களைப் பின்பற்ற அழகான 
முறையில் ஆராய்ச்சிகளை ஆங்காங்கே பயன்படுத்தி எழுதி 
யுள்ளார் . புத்தகத்தில் அவர் கொடுத்திருக்கும் படங்கள் 
குறைவாயிருந்தபொழுதிலும் நன்கு தெரிவுசெய்யப்பட்ட 

நமது சரித்திரத்தின் கலாசாரத் துறையில் போதிய 
கவனமும் செலுத்தப்பட்டிருக்கிறது . 

தேச சரித்திரம் விஞ்ஞானத்தைப்போல அதன் இலட் 
சியத்தில் ஒருக்காலும் பரிபூரணத்துவம் பெறமுடியாது . 
எனவே , ஸ்ரீ தம்பிமுத்துவின் நூல் ஓரளவு அவருடைய 
மனோபாவத்தைப் பிரதிபலிப்பதாயிருப்பது இயல்பு . 
கர்கள் சுலபமாகத் தங்களால் ஏற்றுக்கொள்ளள முடியாத 
அபிப்பிராயங்களையும் மதிப்பீடுகளையும் புத்தகத்தினூடே 
சில இடங்களில் காண நேரிடலாம் . ஆயினும் இப்புத்தகத் 
தைப் படிக்கும் ஒவ்வொரு வாசகநேயரும் , ( இதைப் படிப்ப 
வர்கள் அநேகர் இருப்பார்களென்று நம்புகிறேன் . அவர் 
கள் ஒவ்வொருவரும் ) பொது வாசகருக்கு தென் இந்தியா 
வின் சரித்திரச் சுருக்கத்தைத் திரட்டிக்கொடுக்கும் கடின 
மான சேவையை இவ்வாசிரியர் மிகுந்த திறமையுடன் நிறை 
வேற்றியுள்ளாரென்பதை ஒப்புக்கொள்ளுவது 

நிச்சயம் . 
தற்காலத் தகராறுகளைப் பழங்காலச் சரித்திரத்திலும் பிரதி 
பலிக்கச்செய்து பழங்காலச் சரித்திர நிகழ்ச்சிகளின் உண் 
மைப் போக்கை மங்கி மறையச்செய்யும் ஆவலை ஆசிரியர் 
வெற்றிகரமாகத் தவிர்த்திருக்கிறார் . இதைக்குறித்து அவ 
ரை விசேஷமாகப் பாராட்டவேண்டும் . 

குறிப்பிட்ட ஒரு வமிசத்தைப் பற்றியோ அல்லது ஒரு 
காலத்தைப்பற்றியோ மட்டுமல்லாது தென் இந்தியா முழுவ 


வாச 


தினுமுடைய ஒரு சரித்திர நூல் நமது பல வருடத் தேவை 
யாயிருந்து வந்துள்ளது . நான் பார்த்தவரை அந்தத் ரே 

தே 
வையைப் பூர்த்திசெய்விக்க முயலும் முதலாவது நூல் இது 
வேயாகும் . நமது பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளி 
முள்ள மாணவர்களும் , பொது வாசகர்களும் இந்நூலை 
நன்கு பயன்படுத்திக்கொள்ளுவார்களென்று நம்புகிறேன் . 


கே . எ . நீலகண்டன் . 
சென்னைப் பல்கலைக் கழகம் , 
1948 - ம் பெப்ரவரி மீ 2 - ம் திகதி . 


அபிப்பிராயங்கள் . 


சங்க காலத்தின் வரலாறுகள் மூன்று அத்தியாயங் 
களில் பூரணமாகவும் சிறப்பாகவும் வரையப்பட்டிருக்கின்றன . 
பல்லவர்களினதும் பாண்டியர்களின தும் வமிசாவளிகள் 

அழகா 
கத் தொகுத்துக் கொடுக்கப்பட்டிருப்பதுடன் பதின்மூன்றாம் 
நூற்றாண்டில் செழித்தோங்கி நின்ற சோழ பாண்டிய ஏகாதிபத் 
தியங்களின் பிரதாபங்களும் சிறப்பாக வரையப்பட்டிருக்கின்றன . 
கலையிலும் இலங்கைக்கும் தென்னிந்தியாவுக்கு மிருந்த தொடர் 
புகளிலும் போதிய கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது . புத்தகத் 
திலுள்ள படங்கள் கவர்ச்சிகரமா யிருக்கின்றன . 



சென்னை . 
பழங்கால நாகரீகத்தைப்பற்றி நிலவி வரும் சில கருத்துக் 
களை உள்ளிட்டு தென் இந்தியாவின் சரித்திரத்தை அற்புதமாக 
எழுதியிருக்கிறீர்கள் 

... பொதுவாக இப்புத்தகததை 
திய உங்களை நான் பாராட்டவேண்டும் . 

சங் . பிதா எச் . ஹீராஸ் , S.J. 

பம்பாய் , 


எழு 


. 


கலாசார 


பழங்காலத் தமிழ் இலக்கியங்களைப் பயன் படுத்திக்கொண்டி 
ருக்கும் ஒரு தனி விசேஷக்கதை இந்நூலில் நாம் காண்கின்றோம் . 
மகத்தான சலியாத உழைப்பின் அறிகுறிகளும் புத்தகத்தினூடே 
மலிந்து காணுகின்றன . 

தெற்குக் கோடியில் வசிக்கும் மக்களி 
னது அரசியல் பொருளாதார சமூக 

சரித்திரத்தை 
நன்கு துருவி யெடுத்த சாதுர்யமான ஆராய்ச்சி உண்மைகளையும் 
நிகழ்ச்சிகளையும் கொண்டு தொகுத்திருப்பது தான் ஸ்ரீ தம்பி 
முத்துவினது முயற்சியில் அடைந்த பலன் . மனப் பூர்வமான 
ஆராய்ச்சிக்கு இந்நூல் ஒரு அருமைான உதாரணம் . 

நாவலர் . எஸ் . சோமசுந்தர பாரதி , 

இளைப்பாறிய பேராசிரியர் , மதுரை , 


தியது . 


திராவிட நூலில் வசனநடை அலாதியான அழகு 

பொருந் 
அதில் கொடுக்கப்பட்டுள்ள வா தங்களின் 

கோவை , 
அசைக்க முடியாதது . 

வித்துவான் ஜி . சுப்பிரமணியம்பிள்ளை M.A. 
அண்ணாமலைப் பல்கலைக் கழக விரிவுரையாளர் . 


உங்கள் நூல் படிப்பதற்கு இனிமையா யிருக்கிறது . தமிழர் 
வகுப்பின் தெளிவானதும் தீர்க்கமானதுமான சரித்திர வரலாறு 

உங்கள் ஆங்கில மடை மிகவும் நேர்த்தியா யிருக்கிறது . 
நீங்கள் மிகத் திறமையுடன் செய்து முடித்திருக்கும் இந்தச் சேவை 
பாராட்டற் குரியது . 
சங் . எஸ் . ஞானப்பிரகாசர் ஓ.எம்.ஐ., 

யாழ்ப்பாணம் 


இந்த இளம் சரித்திர ஆசிரியர் தமிழர் சரித்திரத்தை இலகு 
வான இனிய நடையில் எழுதி 
எழுதி இருக்கிறார் . 

கவைக்குதவாத 
வாதங்களையோ அல்லது நம்பமுடியாத கொள்கைகளையோ அவர் 
புத்தகத்தில் புகுத்தவில்லை. இலக்கியம் , கலைகள் , பழக்கவழக் 
கங்கள் , அல்லது அரசாட்சிகள் முதலான எல்லாவற்றையும் 
அவர் நேர்மையுடன் மதிப்பிட்டிருக்கிறார் ............ தமிழர் பரம்ப 
ரையை நமக்குச் சொல்ல அவர் முற்படும் பொழுது சுமார் இரண் 
டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தஸ்தாவேஜுகள் அவரது 
மனக்கண்களுக்கு முன்னால் வந்து நிற்கின்றன . தமிழர்களின் 
வமிசாவளி, அவர்களது கலாசாரப் பண்பாடு , அவர்களுடைய 
ஆட்சிப் பெருமை முதலியவைகளெல்லாம் சுருக்கமாகச் சொல் 
லப்பட்டிருக்கின் றன . சரித்திர ஆசிரியரென்ற 

முறையில் 
ஸ்ரீ தம்பிமுத்து சிறப்புடன் வெற்றிபெற்று விளங்குகிறார் . 

( ( கேசரி 7 


ளன . 


ந்தியாவின் சரித்திரத்தையும் , தனியாகத் தென்னிந்தியா 
வின் சரித்திரத்தையும் பற்றி எவ்வளவோ புத்தகங்களிருக்கின் 
றன . ஆனால் ஒவ்வொரு நூலும் குறிப்பிட்ட ஒரு காலத்தையோ 
அல்லது ஒரு ஆட்சியையோ விரித்துரைப்பவைகளாகவேயுள் 

தென்னிந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பல்லாயிரக்கணக் 
கான ஆண்டுகளாய்ச் சரித்திர கலாசார பாஷா தொடர்புகளிருந் 
தும் தென்னிந்திய சரித்திர நூல்களில் இலங்கையைப்பற்றிச் சில 
குறிப்புகளை மட்டுமே நாம் காண்கிறோம் . இன்றுகூட தென்னிக் 
திய பல்கலைக் கழக மாணவர்களுக்கும் இலங்கைத்தீவு ராவணன் 
அரசாண்ட ஏதோ ஒரு கற்பனைத் தீவாகக் காட்சியளிக்கின்றதே 
யன்றி , திராவிட நாகரீகம் தலைசிறந்து விளங்கிய நாளில் அந்நாக 
ரீகப் பண்பாட்டுக்குப் பக்கபலமாயிருந்த நாடுகளில் இலங்கையு 
மொன்றென்பது தெரியவில்லை . இப்பெருங் குறையை , ஸ்ரீ தம்பி 
முத்துவின் நூல் தீர்த்துவைக்கின்றது . 

திராவிடர்களென்னும் தமிழர்களின் கலாசார , நாகக, சமூ 
கப் பொருளாதார சரித்திரத்தைப்பற்றி இவ்வளவு மேற்கோள்க 

டன் கூடிய விரிவான நூல் இதுவரை வெளிவந்திருப்பதாகத் 
தெரியவில்லை . தாய் மொழியிலேயே 

பாடங்களையும் 
போதிக்கச் சுதந்திர இலங்கையும் சுதந்திர இந்தியாவும் விரும்பும் 

க்காலத்தில் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஸ்ரீ தம்பிமுத்து 
வின் நூல் பெரிதும் பயன்படுவதாயிருக்க வேண்டும் . இலங்கை 
யிலும் இந்தியாவிலுமுள்ள தமிழ் மாணவர்கள் பிறதேச சரித்தி 
ரங்களைப் படிக்க முற்படுவதின் முன் தங்களது பூர்விக சரித்தி 
ரத்தைக் கற்றுணர்ந்தவர்களாயிருப்பது அவசியம் . அதறகு 
இதைவிடச் சிறந்த , ஆதாரப் பூர்வமான நூல் 

வேசென்று 
இருக்கமுடியுமென்று எனக்குத் தோன்றவில்லை .. 


ளுட 


சகல 


கே . வி . எஸ் . வாஸ் , M.A. 
நியூஸ் எடிட்டர் , வீரகேசரி , 

கொழும்பு . 


பொருளடக்கம் . 


1 - ம் பாகம் 


அத்தியாயம் 


1. சரித்திரத்துக்கு முந்தின காலம் 


2. ஆரியர் வருகை 


3. ஆரியவர்த்தம் --தட்சின பாதம் 


4. சரித்திரகாலத் தொடக்கம் 


5. தமிழ் இலக்கிய வரலாறு 


6. கடைச்சங்க நூல்கள் 


7. சங்க காலத்துத் தமிழ் அரசர்கள் 


8. திராவிட நாட்டின் அரசியல் ( கி . பி . 300- 900 ) 


9. தமிழ் இலக்கிய வரலாறு . 


2 - ம் பாகம் 


1. சோழர் பேரரசாட்சி 


2. சோழரும் பாண்டியரும் 1070--1216 


3. பாண்டியர் பேரரசாட்சி 


4. தமிழ் அரச குடும்பங்களின் வீழ்ச்சி 


5. பிந்திய சோழ பாண்டியர்காலத் தமிழ் இலக்கியம் 


6. நாயக்கர் ஆட்சியும் ஆங்கிலேயர் ஆட்சியும் . 


இந்திய ஜனங்கள் 


ARYANS 


MONGOLIAN 


ARYO 


MONGOLO 
DRAVIDIANS 

DRAVIDIANS 


M 


SYTHO-DRAVIDIANS 


DANS 


ETULUT 


1 


KANNADA 

STELUGU 


MALAYALAM 


TAMIL 


AD 


8. Tamil-- தமிழ் 
!3. Malayalam-- மலையாளம் 
10. Kallinatla ---கண்ணடம் 
11. Tulu-- துளுவம் 
12. திராவிட மொழிகள் பேசப் 


1. Aryalls--ஆரியர் 
2. Mongolian- மொங்கோலியர் 
3. Arya - Dravioliains 

அரிய திராவிடர் 
4. Mongolo - Dravidians 

பொங்கோலிய திராவிடர் 
5. T lugil -தெலுங்கு 
11. Drivillitus திராவிடர் 
7. -Ary n -Iraviolinis- 

ஆரிய திராவிடர் 


படும் பகுதி 


1 : 3 , Sytho - Dravilians- 

சிக்தோ- இபாவிடம் 


| 


திராவிட மக்கள் 


முதல் பாகம் 


அத்தியாயம் 1 


சரித்திரத்திற்கு முந்தின காலம் .--- இந்திய மக்கள் . 


இந்திய நாடும் ஒரு சிறு கண்டம் என்றே சொல்லப்படும் . 
அது , ஏறக்குறைய , ஐரோப்பாவின் அளவு பெரிதானது . அங் 
கும் , ஐரோப்பாவில் இருப்பது போல் , மொழி , பண்பாடு , அரசி 
யல் சரித்திரம் , இவற்றில் வேறுபட்ட பலனை கயான மக்களி 
னங்கள் வாழ்ந்து வருவதைக் காணலாம் . வடக்கேயுள்ள பட் 
டாணியர் , பஞ்சாபியர் , இரபத்திரர் ; மெற்கே காணப்படும் 
குஜராத்தியர் , மராட்டியர் ; பழக்கேயுள்ா வங்காளியர் , பீ ஹா 
ரியர் ; தெற்கேயுள்ள ஆந்திரர் , கன்னடர் , தமிழர் , மலையாளி 
கள் , இலங்கையிலுள்ள சிங்களர் இவர்கள் அனைவரும் இந்திய 
மக்களேயாவார்கள் . 


இவர்கள் , மிகப்பழங்கால தல் இந்திய நாட்டைப் படை 
யெடுத்து வந்து , குடியேறிய பல்வகைா குழுவினரின் வழித் 
தோன்றியவர்களேயாவர் . 

அக்குழுவினர்களுள் , திராவிடரும், 
ஆரியரும் , இஸ்லாமியரும் மிகவும் முக்கியமானவர்கள் , திராவி 
டர்களும் ஆரியரும் இந்து மயத்தவர்கள் . ஆதலால் அரசிய 
லில் ஓரே இடத்தைச்சேர்ந்தவர்களாக வாக்கப்பட்டுள்ளனர் . 
அராபியரும் , துருக்கர்களும் , ஆப்கானியரும் , மங்கோலியரும் 
முஸ்லீம் கூட்டத்தினர் ஆவர் . இந்துக்களாய் இருந்தவர்களும் 
பலர் முஸ்லிம்களாக மா நயிருக்கின்றனர் . ஏனைய மதத்தினர்க 
ளாகிய பெளத்தரும் , சமணரும் , கிறிஸ்த வரும் , முன் இந்துக்க 

இருந்தே பின் அவ்வாறு மாறியவர்கள் . ஆகையால் 
திராவிடக் குழுவையாவது . ஆரியக்குழுவையாவது சார்ந்தவ 
ராக வேண்டும் . 


ளாய் 


திராவிட இனத்தவர் : 


மிகத்தொன்மை வாய்ந்த நாகரிக மக்களாக விளங்கும் திரா 
விடர் , விந்தியமலைக்குத் தெற்கேயுள்ள இந்திய நிலப்பரப்பு 
முழுவதிலும் வாழ்ந்து வருகின்றனர் . வடகிழக்கிலும் , வடமேற் 
கிலும் வாழ்ந்துவரும் மக்கள் கூட, திராவிடமும் ஆரியமும் , அல் 
லது திராவிடமும் மங்கோலியமும் , அல்லது திராவிடமும் சீத் 
தியமும் கலந்துள்ளவர்களே என்னலாம் . ( படம் -1 ) ஆரியர் 


( 2 ) 


கள் அளவிற் சுருங்கியிருந்தாலும் , பல திரா 
ராவிடக்கூட்டத்தாரி 
டைத் தங்களுடைய மொழியையும் , பண்பாடுகளையும் பரவச் 
செய்து , அவர்களைத் தங்களோடு சேர்த்து , தங்கள் நிலையைப் 
பலப்படுத்தியிருக்கிறார்கள் . அவர்கள் வடக்கே அதிகமாக 
உள்ளனர் . இந்திய நாடெங்கும் விரவிக் காணப்படும் முஸ்லீம் 
கள் வட இந்தியாவில் சில பகுதிகளில் மிகுந்து காணப்படுகின் 
றனர் . ஆகவே , அவ்வாறு மிகுந்துள்ள பகுதிகளில் தங்களு 
கே ஆட்சி 

உரிமை கிடைக்கவேண்டும் என்று அவர்கள் இ 
பொழுது பாக்கிஸ்தானை ஸ்தாபித்துவிட்டார்கள் . 


t 


ஆரியம் என்றும் திராவிடம் என்றும் மக்களில் இனவேறு 
பாடு இப்பொழுது இந்தியாவில் இல்லை என்றும் , அது மொழி 
களின் இனவேறுபாட்டையே குறிக்கிறதென்றும் சில அறிவா 

வாளி 
கள் உண்மையாகவே நம்புகின்றனர் . அவ்விரு குழுவினரிடை 
யும் நெடுங்காலமாக ஏற்பட்ட உட்கலப்பாலும் , தாங்கள் பொது 
வாகத் தழுவிக்கொண்ட சமய உணர்ச்சியாலும் , அவர்களுடைய 
தூய தனி நிலை வேறுபாடுகள் இப்பொழுது குறைந்திருப்பதில் 
ஐயமில்லை . ஆனாலும் , அவ்விரு குழுவினரும் இரண்டறக்கலந்து 
ஒரே இனமாகிவிட்டனர் என்று சொல்லமுடியாது . 


இந்தியாவிற்கு அடுத்த வடமேற்கில் , திராவிட 

இனத் 
தைச் சேர்ந்த பிராகுவி என்ற மொழியொன்று பயிலப்படுகிறது . 
இன்னும் , சிந்துநதி தீரத்தில் புதைந்து கிடந்த சில நகரங்கள் 
தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன . அவை , சரித்திரகாலத்திற்கும் 
அப்பால் , சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த திராவிடர் 
களுக்கு உரியனவாகக் கருதப்படுகின்றன . இத்தகைய சான்று 
களைக் கொண்டே , ஒருகாலத்தில் அதாவது , சுமார் ஐயாயிரம் 
ஆண்டுகளுக்குமுன் இந்தியா முழுவதும் திராவிடர்களுடைய 
ஆட்சியில் இருந்துவந்ததாகக் கொள்ளலாம் . ஆனால் . இக்கா 
லத்திலோ , தெலுங்கு , தமிழ் , கன்னடம் , மலையாளம் , துளு முத 
லிய திராவிட மொழிகளைப் பயின்றுவரும் திராவிட இனத்து 
மக்கள் சென்னை மாகாணம் , கொச்சி , திருவாங்கூர் , புதுக்கோட் 
டை , மைசூர் , ஐதராபாத்தில் ஒரு பகுதி என்னும் இவற்றினுள் 
அடங்கியவர்களாகக் குறைந்தே காணப்படுகின்றனர் . 


இலங்கையில் தமிழர்கள் வாழ்ந்துவரும் வடக்கும் கிழக்கு 

மாகாணங்களையும் தற்காலத் திராவிட நாட்டின் பகுதி 
யாகவே கொள்ளவேண்டும் . 


மான 


திராவிடக் குழவின் தோற்றம் : 


தமிழ் என்னும் பெயரிலிருந்து சிதைந்து தோன்றிய 
விட அல்லது திரமிள என்னும் ஆரியச் சொல்லில் இருந்தே 
திராவிடம் என்றும் சொல் தோன்றியது . தமிழ் - அல்லது திரா 
வட இனமக்கள் தோற்றம் நமக்கு எட்டாத ரிகப் பழைய 
காலத்ததாய் மறைந்து டெக்கிறது . அதைப்பற்றிப் பலவித 


மொகொந்தோ ஜாறவில் கண்டெடுக்கப்பட்ட 

முத்திரை 


WF VIKR 


TAI 


S 


ㅋ 


ப 


து 


27 


மரித்தவர்களை அடக்கம் பண்ணும் மட் குடம் 


IIII 


( 3 ) 


துங்கி 


விந்தைக் கதைகளும் மாறுபட்ட கொள்கைகளும் உண்டு . இந்தி 
யாவிலும் இலங்கையிலுமுள்ள மலைகளிலும் காடுகளிலும் ஒரு 

துவரும் பழங்குடி மக்களைக் காணும்பொழுது , திராவிடர் 
கள் வெகுநாட்களுக்கு முன் இந்தியாவைப் படையெடுத்து வந்த த 
ஒரு குழுவினர் என்றே தெரிகிறது . அவ்வி தம் படையெடுத்து 
வந்தவர்கள் , மிலேச்சர்களாய் அங்கு வாழ்ந்துவந்த தொல்குடி 
மக்களைக் காடு மலைகளுக்குத் துரத்திவிட்டுத் தாங்கள் , செழித் 
துப்பரந்த வெளி நிலங்களிலும் , வண்டல் வளமிக்க ஆற்றோரங் 
களிலும் , சிந்து நதி தீரத்திற் கண்டுபிடித்தது போன்ற ஒரு 
சிறந்த நாகரிக வாழ்க்கையை நாட்டியிருக்கலாம் . வட இந்தி 
யாவில் சரித்திரகாலத்திற்கு முன் வழங்கிய திராவிட நாகரிக 
மானது , பிற்காலத்திற் 

பிற்காலத்திற் படையெடுத்துவந்த வேற்றினத்தோ 
ரால் ஒன்று , அழிக்கப்பட்டிருக்கவேண்டும் , அன்றேல் , மாற்றி 
அமைக்கப்பட்டிருக்கவேண்டும் . ஆனால் , இந்தியாவின் தென் 
பாகத்தில் திராவிட நாகரிகம் செழித்தோங்கி , சரித்திரகாலம் 
தோன்றிய பின்னும் யாதோர் இடையூறுமின்றித் தொடர்ச்சி 
யாய் வளர்ந்துவந்ததால் , தமிழர்கள் கல் , இரும்பு என்ற பலவிதக் 

நிலைகளிலும் பயின்றுவந்த பண்பாடுகள் அனைத்தும் ,, 
அழிவு மாறுதல்களுக்குள்ளாகாமல் அப்படியே வழங்கப்பட்டு 
வருவதை நாம் இன்னும் காணலாம் . 

அவ்வி தம் வாழலுற்ற 
திராவிடர் பெரும்பாலான தொல்குடி மக்களையும் தம்மோடு 
சேர்த்துக் கலந்துகொண்டிருக்கவேண்டும் . இவ்வாறு ஒன்றிக் 
கலந்துகொள்வதைத் தென் இந்தியாவிலும் , இலங்கையிலும் 
இன்றும் காணலாம் . வேடர்களும் இருளர் என்னும் கூட்டத் 
தாரும் நாகரிக மக்களோடு மெதுவாக ஒ 

ன் று 

சேர்ந்து 
வருகிறார்கள் . 


கால 


சுமேரியர்கள் : 


கிறிஸ்துவின் காலத்திற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு 
முன்னர் , ஈராக் என்று இப்பொழுது வழங்கப்படும் நாட்டில் 
சுமேரியர் என்று ஒரு கூட்டத்தார் வாழ்ந்து வந்தனர் . அவர் 
கள் கட்டியுள்ள பட்டணங்கள் பல இப்பொழுது வெட்டியெடுக் 
கப்பட்டுள்ளன . 

அவற்றிலிருந்து அவர்களே மனித நாகரிகத் 
திற்கு அடிகோலிய முதல் மக்கட்கு ழுவினர் என்பதை ஐயமின் 
றித் தெரிந்து கொள்ளலாம் . டாக்டர் ஹால் என்னும் அறிஞர் 
சுமேரியர்களைத் தென் இந்திய இந்துக்களோடு , 

அதாவது , 
திராவிட மக்களோடு ஒப்பிட்டிருக்கிறார் . 

ஆதலால் , 
சுமேரிய நாட்டுப் பகுதியிலிருந்து தான் திராவிடர்களுடைய முன் 
னோர்கள் வந்திருக்கவேண்டும் என்று பலரும் கருதுகின்றனர் . 


பழைய 


சிந்து நதி தீரம் : 


சிந்து வெளி நிலத்தில் நடத்தப்பட்ட புதைபொருட் சோ 
தனையின் விளைவாக , சரித்திர காலத்திற்த முந்திய இந்திய 
நாகரிகம் சுமேரிய நாகரிகத்தோடு பெரிதும் ஒத்திருப்பது நன்கு 


( 4 ) 


வெளியாகிறது . 

னாலும் , சுமேரியாவில் இருந்து தான் அந்த 
காகரிகம் வந்தது என்று சொல்லமுடியாது . அப்புதை பொருட் 
சோதனையிலிருந்து , மிகப் பழையகாலத்திற்கு முன்னரே இந்திய 
நாகரிகம் தோன் றியிருந்தது என்று மட்டும் கொள்ளலாம் . ஒரு 
வேளை தொடர்புடைய இருவகைக் கூட்டத்தார் ஒரே காலத்தில் 
இத்தகைய நாகரிகத்தை இரண்டு இடங்களிலும் நிறுவி இருக்க 
லாம் . 


புதைக்கும் பழைய வழக்கம் 


ஆனால் , 


மண்ணால் வனைந்த தாழிகளில் இறந்தவர்களை வைத்து மூடிப் 
புதைப்பது பழங்கால மக்களின் வழக்கங்களில் ஒன்று . இவ்வழக் 
கம் சுமேரியருக்கும் திராவிடருக்கும் பொதுவானது . 
ஆரியர்களுக்கும் , அவர்களுக்குப்பின் இந்தியாவிற்கு வந்த ஏனைய 
மக்களுக்கும் இவ்விதம் புதைக்கும் வழக்கம் கிடையாது . 
வாறு புதைக்கப்பட்ட மட்கலங்கள் பல , சிந்து வெளி நிலத்திற் 
கண்டெடுக்கப்பட்டுள்ளன . அவை திராவிடர் ஒரு காலத்தில் 
அங்கு வாழ்ந்து வந்தமைக்குச் சான்று பகர்வனவாகும் . கிறிஸ்து 
வின் காலத்திற்குப் பின்னரும் சில நூற்றாண்டுவரையில் தென் 
இந்தியாவில் இந்த வழக்கம் இருந்து வந்திருக்கிறது . கிள்ளி 
வளவன் என்னும் சோழ அரசன் இறந்ததும் , அவனை மட்கலத் 
தால் மூடிப் புதைத்ததாகத் தமிழ் இலக்கியத்திலும் கூறப்பட் 

( புறநானூறு -228 ) இன்னும் தென் இந்தியாவில் 
நல்ல முறையிற் புதைபொருட் சோதனைகள் நடத்தப்படவில்லை ; 
ஆயினும் , தற்செயலாகப் பல செய்திகள் கண்டுபிடிக்கப்பட்டுள் 

திருநெல்வேலி ஜில்லாவில் தாம்பிரவருணி நதிக்கரையி 
லுள்ள ஆதிச்சநல்லூர் என்னும் இடத்தில் செத்தோரைப் 
புதைத்துவைத்த தாழிகள் ஆயிரக்கணக்காகக் கண்டுபிடிக்கப் 
பட்டுள்ளன . சென்னை மாகாணம் முழுவதிலும் எங்குப் பார்த் 
தாலும் , கட்டிட வேலைகளுக்காகத் தோண்டும் பொழுதெல்லாம் 
புதைந்த தாழிகள் காணப்படுகின்றன . திராவிடக் குழுவினரி 
டையே தமிழ் மக்கள் தான் இவ்வழக்கத்தை விடாது கையாண்டு 
வந்திருக்கிறார்கள் . 


டுள்ளது . 


ளன . 


- 


சிந்துவெளி நாகரிகம் : -- 


சிந்துவெளிப் பகுதியில் நாகரிகத்தின் உயர்நிலை யெய்தி 
வாழ்ந்துவந்த திராவிடர் தங்களை விடக் குறைந்த நாகரிகமுடைய 
ஒரு குழுவினரால் அமுக்குண்டனர் . புதைபொருட் சோதனைச் 
சான்று கொண்டும் , அவர்களைப் படையெடுத்து மோதிய ஆரி 
யர்களே எழுதியுள்ள குறிப்புகளிலிருந்தும் , பழங்காலத் திராவி . 
டரின் உயரிய நாகரிகம் நன்கு தெளியப்படும் . அவர்களுடைய 
நகரங்களில் பல அடுக்கு மாடங்கள் கொண்ட உயர்ந்த கட்டிடங் 
கள் நூற்றுக்கணக்காக இருந்தன . சாதாரண மக்கள் கூட நீர்ச் 
சாலகங்களும் தண்ணீர் வசதிகளும் அமைந்துள்ள நல்ல வீடுக 
ளில் வாழ்ந்திருந்தனர் . உலோகங்களைக் கொண்டு அவர்களுக் 


( 5 ) 


குத் தொழில் செய்யத் தெரியும் . பளிங்கிலும் மண்ணிலும் பல் 
வகைப் பாத்திரங்கள் செய்தனர் . மொகஞ்சதரோவில் கிடைத்த 
நடனமாதின் உருவெழுதிய வெண்கலப் பாவையொன்று , தற் 
காலம் தென் இந்தியாவிற் காணப்படும் ஆடற்பெண்ணை அப் 
படியே ஒத்திருக்கிறது . அப்பழங்கால மக்கள் சித்திர எழுத்துக் 
களால் எழுதவும் கற்றிருந்தனர் . சிந்து வெளியிலே கண்டெ 
டுக்கப்பட்ட பல சாசனங்களின் பொருளைத் தெரிந்துகொள்வதற் 
காக இன்னும் கலைஞர்கள் முயன்றுவருகிறார்கள் . தென் இந்தி 
யாவில் 

இத்தகைய சித்திர எழுத்துக்கள் இதுவரை காணப் 
படாவிடினும் , அவ்வித எழுத்து முறை பொதுவாகத் திராவிடர் 
களிடைப் பயிலப்பட்டு வந்ததாகக் கொள்ளலாம் . 


பழங்காலத் திராவிடரின் சமயக் கொள்கைகள் : -- 

தற்காலத் திராவிடர்கள் இந்துக்கள் தான் : ஆனால் , கிறிஸ் 
துவமதம் , இஸ்லாமியமதம் என்பதுபோல் இந்துமதம் என்பது 
ஒன்றில்லை . 

இந்துமதம் ஒரு மதகுருவால் அமைக்கப்பட்டது 
என்றும் சொல்வதற்கில்லை . அது ஐம்பது நூற்றாண்டுகளாக 
ஆரியர் திராவிடர் என்ற 
திராவிடர் என்ற இருவகை 

இருவகை மக்கட் குழுவினருமாகச் 
சேர்ந்து திரட்டி எடுத்த அனுபவ ஞானத்தையே குறிப்பதா 
கும் . இந்துமதத்தில் முதன்மையாக வைணவம் , சைவம் என்று 
இருபிரிவுகள் உண்டு .. 

பொதுவாக , 

சைவம் எனப்படும் சிவ 
நெறியானது பழங்காலத் திராவிடர்களின் சமயக்கொள்கைகளை 
அடிப்படையாகக் கொண்டெழுந்தது என்று சொல்லலாம் . சிவ 
நெறியே தென் இந்தியாவிலும் வட இலங்கையிலும் வாழ்ந்து 
வரும் திராவிட மக்களுக்கு உகந்த நெறியாக வழங்கி வருவதை 
இன்றும் காணலாம் . இன்னும் , சைவ சித்தாந்த உண்மை பிறந் 
தது தென்றமிழ் நாட்டிலே என்பது உளங்கொளற்பாலதாகும் . 


மனித 


பறவைகளும் விலங்குகளும் சூழ , ஒரு மனி தன் கால்மேல் 
கால்போட்டு வீற்றிருப்பதுபோன்ற உருவம் பொறித்த இலச் 
சினைகள் பல மொகஞ்சதரோவிலிருந்து கிடைத்துள்ளன . சிவ 
னுக்குப் பொதுவாகச் சொல்லப்படும் சாயல் , தோற்றங்கள் 
எல்லாம் இந்த உருவத்திற்கும் அமைந்திருக்கின்றன ; ஹீராஸ் 
அடிகள் போன்ற சில அறிஞர்கள் 

சில அறிஞர்கள் இந்த இலச்சினையிலுள்ள 
உருவமே சிவபெருமானுடைய ஆதி உருவென்றும் , 
அதைச் சுற்றிலும் காணப்படும் குறிகளும் அடையாளங்களும் 
அக்காலத் திராவிடரிடைப் 

காணப்பட்ட பல்வேறு 
மக்கள் கொண்டுள்ள அடையாளக்குறி என்றும் கருதுகின்றனர் . 
இக்காலத் திராவிட மக்கள் வழிபடுவதுபோல் , அவர்கள் முன் 
னோர்களாகிய பழங்காலத் திராவிடரும் சிவனை இலிங்கவுருவாக 
வும் வைத்து வழிபட்டனர் . ஆரியர் வருகைக்கு முன்னர் வட 

ந்தியாவில் வதிந்த திராவிட மக்கள் தொழில் முறைகளிலும் 
ேவலைத்திற நுட்பங்களிலும் சிறந்து விளங்கிய தன்றி , மற்றும் 
வான நூல் , மருத்துவம் , விஞ்ஞானம் போன்ற பல கலைகளிலும் 
கைதேர்ந்தவர்களாய் இருந்தனர் . இந்தியாவின் வெப்ப தட்பங் 


பிரிந்து 


( 6 ) 
களால் உண்டாகக்கூடிய நோய்களையும் அற்றைத் தீர்த்து " 
வைக்கும் உள்நாட்டுத் தழை மருந்துகளையும் பற்றி நன்கு தெரிந் 
திருந்தனர் . ஆரியர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்து இப்பழங் 
திராவிடர்களோடு தொடர்பு கொண்டபின்னரே , அவ்வாரியரும் 
இத்துறைகளிற் பயின்று தேர்ச்சிபெறலாயினர் என்று சொல் 
லப்படுகிறது . பின்னர் , சமஸ்கிருத மொழியில் தோன்றிய கலை 
நூல்கள் எல்லாம் இவ்விதத் தொடர்பின் பயனாகவே எழுதப் 
பட்டவை . ( முக்கர்ஜி எழுதிய " இந்து நாகரிகம் என்னும் 
தூலைப் பார்க்கவும் .) சிந்துவெளியிடையே கண்டுபிடித்த இவ் 
வளவு உயரிய நாகரிகம் அந்த எல்லையளவுக்கு மட்டுமே உரிய 
தாக இருந்திருக்க முடியாது . தென் பகுதியிலுள்ள திராவிடர் 
களும் அதையொத்த உயரிய நாகரிகமும் பண்பாடும் பெற்றவர் 
களாய் இருந்திருக்கவேண்டும் . பின்வரும் சில அத்தியாயங்கள் 
ளில் தமிழரைப் பற்றிய வரலாறும் இலக்கியமும் இவ்வுண்மை 
யை எவ்வாறு விளக்குகின்றன என்பதைப் பார்ப்போம் . 


அத்தியாயம் -2 


ஆரியர் வருகை : 


வேதங்களைக் கொண்ட ஆரியர் முதல் தற்கால ஐரோப்பியர் 
கள் வரை , இந்தியாவைப் படையெடுத்துவந்த ஒவ்வொரு கூட் 
டத்தாரும் , திராவிடர்களுடைய பழங்கால நாகரிகத்தை அடிப் 
படையாக வைத்துக்கொண்டே அதன்மேல் தங்கள் தங்கள் நாக 
ரிகத்தை நிறுவ முயன்றும் , நிறுவியுமுள்ளார்கள் . ஓர் அழகிய 
மாளிகையின் அடிப்படையானது எவ்வாறு வெளியே பார்ப்பவர் 
களுக்குத் தோன்றாதோ , அதேபோல் இந்தியப் பண்பாடுகளுக்கு 
அடிநிலையாக அமைந்துள்ள திராவிட நாகரிகமும் வெளிப்படாது 
மறைந்துகிடக்கிறது . 

ஆர் 

ரியர் படையெடுப்பு முதல் ஆங்கிலர் 
ஆட்சி வலிபெற்ற இக்காலம்வரை அந்த அடிப்படையின்மேல் 
எழுப்பப்பட்டுள்ள மேற்கோப்புக் கட்டிடங்களின் ஒவ்வொரு 
பகுதியையும் விடாமல் யாவரும் கற்றறிந்து களிப்படைகின்றனர் . 
ஆனால் அத்தகைய பண்பாட்டுக் கோயிலைத் தாங்கி நிற்கும் அடிப் 
படையாது என ஆய்ந்தறிவார் சிலரேயன்றோ! அம்மாளிகையைத் 
தாங்கிநிற்கும் அடிப்படையாகிய நம் பழங்கால முன்னோர்களால் 
அமைக்கப்பட்ட கட்டிடம் , காலம் என்னும் மணலால் மூடப்பட்டு , 
ஆழப் புதைந்து கிடக்கிறது . 
ஐயாயிரம் ஆண்டுகளுக்குமுன் 

ண்டுகளுக்கு முன் இந்தியா எவ்வளவு நாகரிகம் 
வாய்ந்த நாடாக இருந்தது என்பதை அறிந்தோம் . இந்தியா 
விற்கு அடுத்த மேற்குப் பகுதியிலுள்ள ஈரான் , ஈராக் , எகிப்து , 
பாலஸ்தீனம் போன்ற மற்ற நாடுகளிலும் அதே காலத்தில் 
அதற்கு ஒப்பான நாகரிகம் வளர்ந்து வந்தது . அந்த நாடுகளில் 
தோன்றி வாழ்ந்துவந்த மக்கள் எல்லாரும் தொடர்புடையவர் 
களாய் , ஒத்த பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் கொண் 
டிருந்தார்கள் . தென் இந்தியாவில் வாழ்ந்துவந்த திராவிடர்களும் 
அத்தகைய குழுவினரின் வழித்தோன்றியவர்களேயாவர் . கிறிஸ் 
துவின் காலத்திற்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் , மத்திய ஆசி 
யாவிலிருந்து ஒரு வெள்ளை நிறக கூட்டத்தார் கிளம்பி மேற்கு 
ஐரோப்பாவைப் பாழ்படுத்திப் பின்னர் தெற்கிலுள்ள நாகரிக 
நாடுகளின் மீதும் பொங்கி எழுந்து தாக்கினர் . 


ஐரோப்பாவில் வாழ்ந்த தொல்குடி மக்களை அவர்கள் எளி 
தில் வென்று வடபகுதியில் குடியேறினர் . இக்காலத்தில் அவர் 
களுடைய கான்முளை களாய் இருப்பவர்கள் நார்டிக் வகுப்பினர் 
என்று பெருமையுடன் தங்களைக் கூறிக்கொள்கின்றனர் . ஆனால் , 
அப்பொழுது அவர்கள் வென்று துரத்திய பழங்குடி மக்களை 
விடத் தாங்கள் ஒன்றும் அவ்வளவு மேலான நாகரிகம் படைத் 
திருந்ததாகத் தெரியவில்லை . அவர்கள் , அநேகமாய் , மிலேச்சர் 
களைப்போன்ற கீழ்நிலை வாழ்க்கையையுடையவர்களாய் , இயற் 
கைப் பொருள்களைப் பல கடவுளர்களாகக் கொண்டு வழிபட்டுவந் 


( 8 ) 


தனர் . 

அந்தக் குழுவைச் சேர்ந்த சில கூட்டத்தார் தெற்கு 
நோக்கிவந்து சிறிது சிறிதாய் நடுநிலக் கடல் பகுதியிலுள்ள நாக 
ரிக மக்களையெல்லாம் வென்றனர் . அவ்விதம் வென்ற மக்களைத் 
தங்களோடு சேர்த்துக்கொண்டதோடு , அவர்களுடைய பண்பாடு 
களையும் வாங்கிக்கொண்டு , அவற்றை வளம்படுத்தித் திருத்தி 
யமைத்து , வேறொரு நாகரிகமாய்த் தோன்றும்படி அங்கேயே 
புகுத்தினர் . இவ்விதம் எழுந்த புதிய நாகரிகம் கிரீஸ் நாட்டிலும் 
ஈஜியன் கடல் தீவுகளிலும் மிகவும் உச்சநிலையை அடைந்தது . 
அங்கிருந்து மெதுவாக இத்தாலிய நாட்டினுட் புகுந்து , பெருமை 
வாய்ந்த ரோமன் நாகரிகமாக அது வளர்ந்தோங்கியது . 

அதன் 
பின்னர் கான்ஸ்டென்டைன் என்னும் புகழ்பெற்ற பேரரசரின் 
ஆட்சியில் ( கி . பி . 284--305 ) ரோமர்கள் கிறிஸ்துவ மதத்தைத் 
தங்கள் நாட்டு மதமாக ஏற்றுக்கொண்டனர் . இவ்வாறு வளர்ந் 
தோங்கிய கிறிஸ்துவ மதமும் ரோமர் நாகரிகமும் தென் ஐரோப் 
பாவிலிருந்து வட ஐரோப்பா முழுதும் பரவி , பிரிட்டிஷ் தீவுகளை 
யும் அடைந்தன . கிறிஸ்துவ மதம் தென் ஐரோப்பாவில் ஏற்படு 
முன் , அங்கு இயற்கைப் பொருள்களையே ஆண் தெய்வங்களாக 
வும் , பெண் தெய்வங்களாகவும் கொண்டு வழிபட்டுவந்தனர் . 
அவர்களுடைய அப்பல்லோ , மார்ஸ் , ஜுப்பிட்டர் போன்ற 
தெய்வங்களின் பெயர்கள் யாவரும் அறிந்தனவே . 


இந்தியாவில் ஆரியர்கள் : -- 


ஐரோப்பாவின் மீதும் , நடுநிலக்கடல் நாடுகளின் மீதும் எதிர்த் 
துச் சென்ற வெள்ளை நிறக் கூட்டத்தார் , அதேகாலத்தில் இந்தி 
யாவிற்கும் வரத் தொடங்கினர் . அவ்விதம் இங்குவந்த அக்கூட 
டப் பகுதியினர் ஆரியர் என்று தம்மைக் கூறிக்கொண்டனர் . 
அப்பெயரே அந்தக் குழுவினர் அனைவருக்கும் பின்னர் வழங்கலா 
யிற்று . 


வேறுபட்ட வெப்ப தட்பங்களையுடைய வெவ்வேறு நாடு 
களுக்கு ஆரியர் எவ்வாறு சென்று குடியேறினர் என்பதைப் 
பார்த்தோம் . அதனால் அவர்கள் பல பகுதியினராகப் பிரிந்து 
வேறுபட்டு , ஒவ்வொரு பகுதியினரும் தத்தமக்கு உகந்த வழியில் 
வாழ்க்கைப் பண்பாடுகளை அமைத்துக்கொண்டனர் . அப்படி 
யிருந்தும் , இந்நாளில் அவர்கள் பேசும் பலவகை மொழிகளிலும் 
ஒருவித ஒற்றுமையும் , பொதுத்தன்மையும் விளங்கக் காணலாம் . 
அவ்வினப் பகுதிகளின் மொழிகள் அனைத்தும் ஆரியக் குழு 
வினத்தைச் சேர்ந்ததாகச் சொல்லப்படும் . ஆனால் ஆரியக் குழு 
வினத்து மொழிகளைப் பேசுவோர் அனைவரும் ஆரியக் கூட்டத்தி 
னர் என்று சொல்லிவிடமுடியாது . தாங்கள் வென்றடக்கிய மக் 
களிடையெல்லாம் ஆரியர் தங்கள் மொழியைப் புகுத்தினர் என் 
பது நன்கு தெரிந்ததே . ஆரியர்களால் வெல்லப்படாத மக்கள் 
கூட அவர்களாற் பெரிதும மாறுதல் அடைந்துள்ளனர் . 


( 9 ) 


வேதம் தோன்றிய காலம் : 


னும் 


முதன் முதலாக வந்த ஆரியர்கள் சட்லெஜ் , யமுனை என் 

ஆறுகளுக்குத் தெற்கே வரவில்லை . அவைகளுக்கு வடபக் 
கமே தங்கிவிட்டனர் . 

நாளடைவில் மேன்மேலும் ஆரியர்கள் 
வரத்தொடங்கி , தெற்கே சிந்து , கங்கை இவ்விரு ஆறுகளின் 
வளம் மிக்க கரையோரங்களாகப் பார்த்துக் குடியேறுவாராயினர் . 
அப்பொழுதும் , நிலையாக , அவர்கள் ஓரிடமென்று தங்காது , 
மேய்ச்சல் நிலங்களின் நாட்டமாகவே கன்று காலிகளுடன் திரிந்து 
கொண்டிருந்தனர் . ஐரோப்பாவிலுள்ள தங்களைச்சேர்ந்த இனத் 
தாரைப்போல் , இவர்களும் சூரியன் , அக்னி , வாயு போன்ற பல 
இயற்கைத் தெய்வங்களையே வழி பட்டனர் . இந்திரன் போன்ற 
வீரர்களையும் தெய்வமாக வணங்கிவந்தார்கள் . 


செழிப்பான நிலத்திலே வந்து குடியேறியதும் , அவர்களுக்கு 
இன்னும் அதிகமான நிலத்தைக் கைக்கொள்ளவும் , 

பிறரை 
று தாம் மேலோங்கவும் வேண்டும் என்ற விருப்பம் கிளர்ந் 
தெழுந்தது . அங்கு முன்னரே வாழ்ந்துவந்த நாகரிக மக்களின் 
பண்பாடுகளையும் , வழக்க வழக்கங்களையும் ஆரியர்கள் விரைந்து 
கற்றுக்கொண்டனர் . 

ஆனால் அவ்விதம் திராவிடர்களுடைய 
பண்பாட்டு வாழ்க்கை முறையைத் தாங்கள் மதித்துக் கைக் 
கொண்டார்களே தவிர , அப்பண்பட்ட பெருமக்களையும் மதித் 
தொழுகவேண்டுமென்ற எண்ணம் ஆரியர்களுக்கு இல்லை . அவர் 
களை இகழ்ந்து கீழ்ப்படுத்துவதையே நோக்கமாகக்கொண்டனர் . 
ஆதலால் அவ்விரு திறத்தார்களுக்கும் நெடுநாளாக ஓயாத 
போராட்டம் இருந்துவந்தது . 


ஆரிய முனிவர்களால் அந்தக்காலத்தில் பாடப்பட்டதாகச் 
சொல்லப்படும் இருக்கு வேதத்திலுள்ள பாடல்களில் , தாங்கள் 
வந்து குடியேறிய புதிய நாட்டில் அக்கால ஆரியர் எவ்வாறு தங் 
கள் வாழ்க்கையை நடத்தினர் என்பதும் , அவர்களுக்கு முன்ன 
ரே அங்கு வாழ்ந்துவந்த மக்கள் ஒவ்வொரு தடவையும் எவ்வாறு 
அவர்களை எதிர்த்தனர் என்பதும் , அவர்கள் வாழ்க்கையில் எய் 
திய இன்ப துன்பங்கள் யாவை என்பதும் தெளிவாயச் சித்திரிக் 
கப்பட்டுள்ளன . 

எவ்வளவோ தத்துவார்த்தப் பொருள்கள் 
இருக்கு வேதத்தில் அடங்கியுள்ளன என்று பிறகாலத் தத்துவ 
ஞானிகள் ஆராயந்து கூறியுள்ள போதிலும் , அதிற் காணப்படும் 
பாடல்கள் எல்லாம் , தங்களுக்கு நன்மையும் வெற்றியும் அளித்த 
கடவுளர்களைப் புகழ்ந்து பாராட்டுவனவாய் , இன்னும் அத்தகைய 
உதவிகளை அளிக்கும்படி வேண்டுவனவாய் , அரசியல் தன்மை 
யையே முதன்மையாகக்கொண்டு விளங்குகின்றன . 
அவர்களுடைய கடவுளர்களாகிய வீரர்களில் 

இந்திரனே 
முந்தியவன் . அதனால் , வேதப் பாடல்கள் பலவும் அவனை நோக் 
கியே பாடப்பட்டுள்ளன . ஆரியர்களுக்கு முன்னிருந்த பழங் குடி 
மக்கள் பல தொகுதியினராகப் பிரிந்து பிரிந்து இருந்தனர் . 


( 10 ) 


அவர்களில் 

முன்னேற்றமுடைய இனத்தவர்கள் கோட்டை 
கொத்தளங்களில் வாழ்ந்தனர் . ஆரியர்களை எதிர்த்து நடத்திய 
போராட்டத்தில் அவர்கள் 

எல்லோரும் ஒத்துழைத்ததாகத் 
தெரியவில்லை. ஆதலால் அவர்களைத் தாக்கிய ஆரியர்கள் அவர் 
களைத் தொகுதி தொகுதியாக எளிதில் வென்றுவிட்டனர் . 
க்கு வேதம் 4; 30 - 20 ஆவது பாடல் , ஆரியர்கள் தாசர் கூட்டத் 
தாரின் அரசனான சம்பரனை வென்று . அவன் கோட்டைகளை 
அழித்ததற்காக இந்திரனுக்கு 

ந்திரனுக்கு நன்றி கூறுகின்றது . 1 ; 33-4 
ஆவது பாடல் வேத வேள்விகளில் நம்பிக்கையற்ற தாசர்களை 
அழிக்கவேண்டுமென்று இந்திரனை 

வேண்டுகிறது . 

4 ; 30--21 
ஆவது பாடல் முப்பதினாயிரம் தாசர்களை மோசடியாய்க் கொலை 
செய்ததைக் குறிக்கின்றது . ( தாசர் அல்லது தசியூ என்பது 
ஆரியர் திராவிடர்களுக்கு இகழ்ச்சியாகக் கொடுத்த பெயர் .) 


ஆரியர்கள் 


அங்கு , 


இந்தியாவுக்குள் நுழையும்பொழுது 
வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் செல்வமும் உரனும் படைத்தவர் 
களாய் , நல்ல முறையில் நாகரிக வாழ்வு பூண்டிருந்த செய்தியை 
இருக்கு வேதப் பாடல்கள் நமக்குத் தெரிவிக்கின்றன . அவர் 
களுடைய நகரங்கள் நூற்றுக்கணக்கான மாளிகைகளைக் கொன்ன 

எண் 
டிருந்தனவாகக் கூறப்படும் . நாம் இவ்வுண்மையைப் புதை 
பொருட் சோதனைகளின் வாயிலாகவும் தெரிந்துவருகிறோம் . தங் 
கள் எதிரிகளுடைய நகரங்களின் சிறப்பைக்கண்டு 

விம்மி தங் 
கொண்டு வியந்த செய்தியை அவர்களே அடக்கமுடியவில்லை. 
ஆரியர்கள் , உண்மையில் , திராவிடர்களிடமிருந்தே கட்டிடங்கள் 
கட்டவும் , பட்டணங்களில் வாழவும் கற்றுக்கொண்டனர் . ஆனால் 
ஆரியர்களும் சில புதிய வழக்க பழக்கங்களை இந்தியாவுக்குக் 
கொண்டுவந்தனர் என்பதில் ஐயமில்லை . அவர்கள் செத்தவர் 
களைக் கொளுத்திக் கரைக்கும் வழக்கமுடையவர்கள் . உள்நாட் 
டுப் பழக்கமான மூடிப்புதைக்கும் முறை அவர்களுக்கு அநாகரிக 
மாகத் தோன்றியது . அதனால் , திராவிடர்களும் நாளடைவில் 
ஆரியர் முறையைக் கையாளத் தொடங்கினர் . ஆரியர்கள் விலங் 
குகளின் வெந்த இறைச்சியைக் கடவுளர்களுக்குப் படைத்தனர் . 
அவ்வித வேள்விச் சடங்குகளுக்குச் சிறந்த பலன்கள் உண்டென் 
றும் நம்பினர் . 


1 


இருக்கு வேதம் 7 ; 21-5 ஆவது , 10 ; 99-3 ஆவது பாடல் 
கள் தாசர்களையும் மற்றும் அவ்வினத்தவர்களையும் இலிங்க வழி 
பாடு செய்கிறவர்கள் என்று இகழ்ச்சியாகக் கூறுகினறன . 
லிருந்து ஆரியர்கள் திராவிடர்களுடைய மதக்கொள்கைகளை 

முத 
லில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிகிறது . திராவிடர்கள் 
தாங்கள் பயின்ற மொழியில் , தொண்டையைத் தொல்லைப்படுத்தி 
எழுப்புகின்ற ஒலிகளைக களைந்து , இயல்பாக எழுகின்ற 
னொலிகளையே கொண்டிருந்தனர் . இச்சிறப்பை இன்னும் தமிழ 
மொழியிற் காணலாம் . தை மொழிக்கு ஒரு குறை என்று 
சிலர் கருதுவர் . அதனால் ஆரியர் திராவிட மொழிகளுக்கு விளக் 

ல்லையென்று ஏளனம் செய்தனர் . 


இன 


1 


கம 


( 11 ) 


புராதன காலம் : -- 


ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் நிகழ்ந்த போராட்டத் 
தின் அடுத்த படியைப் புராணகாலம் என்று சொல்வர் . புரா 
ணங்களும் பழங் கதைகளும் சரித்திரகாலத்திலே எழுதப்பட்டி 
ருப்பினும் , அவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் நடந்த 
கதைகளையே கொண்டுள்ளன . ஆரியர்களும் திராவிடர்களும் 
தங்கள் தங்கள் வீரச்செயல்களை அழகிய கதைகளாய் அமைத் 
திருந்தனர் . பிற்காலத்தில் , அவர்கள் நட்புக்கொண்டு 
னுறைந்தபோது , அக்கதைகள் ஒன்றோடொன்று பின்னிக் 
கலந்துகொண்டன . அவற்றைப் பின்னர் பக்திமான்களாயுள் 
ளார் எழுதத் தலைப்படுகையில் , அவற்றின் அரசியல் தன்மையை 
அறவே மறந்துவிட்டனர் . இக்கதைகளின் மூலமாய் மதத்தைப் 
பரப்பவேண்டும் என்பதே அவர்கள் நோக்கம் . அதனால் மிக்க 
உயர்வு நவிற்சியுடனும் ஆரியர்களுக்கு ஏற்றம் உண்டாகும் விதத் 
திலும் அவைகள் எழுதப்பட்டுள்ளன . 


திராவிடர்கள் இந்தியாவின் வடபாகத்தைக் கைவிட்ட பின் 
னருங்கூட , செல்வமும் ஆற்றலும் நிறைந்த அசுரர் , அரக்கர் 
என்று வழங்கப்பட்டனர் . அரசியல் நிலையில் எதிர்த்து நின்றா 
லும் , ஆரியரும் திராவிடரும் ஒருவரிடமிருந்து மற்றவர் பல்வகை 
வாழ்க்கை முறைகளைக் கற்றுப் பின்பற்றியபடியால் , இருவரு 
டைய பழக்க வழக்கங்களும் கொள்கைகளும் பலவிதத்தில் ஒத்தி 
ருந்தன . இவ்விதம் பரிமாறிக்கொள்வதற்கு நீண்டகாலம் சென் 
றிருக்கவேண்டும் . ஆகையால் , வேதகாலத்திற்கும் புராணகால 
த்திற்குமிடையில் பல நூற்றாண்டுகள் சென்றதாகக் கொள்ள 
லாம் . 


ஆரியருக்கும் திராவிடருக்கும் நேர்ந்த போர் , முதலில் சிறு 
சிறு கூட்டத்தாரிடையே தோன்றிய பின்னர் இந்தியா முழுவ 
தும் பரவிவிட்டது . பல தடவைகளில் ஆரியர் அழியோடு அழி 
ந்துவிடும் விதத்தில் அவர்களுக்குத் தீங்குகள் நேரிட்டன . 

म 
ரர் , அரக்கர் எனப்படுவோர் தங்கள் கை மேலோங்கிய பொழு 
தெல்லாம் தங்களிடம் புகுந்த ஆரியர்களுக்குச் சற்றும் 

இரங்க 
வில்லை . அதனால் , அவர்கள் மிகக் கொடிய வன்கண்ணர் என்று 
வழங்கப்பட்டனர் . 


நாளடை 


ஆனால் , எவ்வளவோ போர்த்திறம் இருந்தும்கூட , திரா 
விடக் குழுவினர் தங்களுக்குள் ஒற்றுமையின்றி வாழ்ந்ததால் , 
சிறிது சிறிதாகத் தென்பகுதிக்குத் தள்ளப்பட்டனர் . 
வில் வட இந்தியா முழுமையும் ஆரியர் கைவசம் வந்தது . 

ஸ்கங் 
தன் என்னும் ஓர் ஆரிய இளவரசன் அசுரர்களைத் தோற்கடித் 
துத் தென்கோடிக்குத் துரத்தியதாகப் புராணம் கூறும் . 

அதே 
போல் , சில நூற்றாண்டுகள் கழித்து , தென் இந்தியாவில் இருந்த 
சில ஆரியரல்லாத கூட்டத்தாருடைய உதவியால் , ஆரியனான 
இராமன் இலங்கையைப் படையெடுத்து அரக்கர் கோமானான 


( 12 ) 


விந்திய 


இராவணனை வென்றான் . இந்தக் கதைகள் மெய்யாகவும் இருக்க 
லாம் , அல்லது பொய்யாகவும் இருக்கலாம் ; ஆனால் எப்படியும் 
ஆரியர்கள் திராவிடர்களுடைய எதிர்ப்பை வென்று , 
மலைக்கு வடக்கேயுள்ள நாடு முழுவதையும் அவர்களிடமிருந்து 
பறித்துக்கொண்டனரென்பது இவற்றால் தெளிவாகிறது . அவர் 
கள் வட இந்தியாவை வென்று ஆளத் தொடங்கியது மிகவும் 
மெதுவாகப் படிப்படியாய் நடந்தது . ஆதலால் , அவர்கள் 
வென்றுகொண்ட மக்களைத் தங்களோடு சேர்த்து ஒன்றுபடுத் 
திக்கொள்ளப் போதுமான காலம் கிடைத்தது . வடக்கே தோல் 
வியுற்ற ஆரியரல்லாத மக்களும் தங்கள் பகைமை மாறி , வென் 
றோருடன் வேற்றுமை கொள்ளாது ஒன்றுபட்டவுடன் அங்கே 
அவர்கள் போராட்டமும் ஓய்ந்தது . 


அத்தியாயம் -3 


ஆரியாவர்த்தம் - தட்சிணபாதம் : -- 


புராண காலத்தின் இறுதியாகிய கி . மு . 1000 

ஆண்டள 
வில் , ஆரியர்கள் வட இந்தியாவைத் தங்கள் ஆட்சியினுட்படுத்தி 
வடக்கே இமயமலைக்கும் , தெற்கே விந்திய மலைக்கும் இடைப் 
பட்ட பகுதியை ஆரியாவர்த்தம் என்று பெயரிட்டனர் . 
விடர்கள் தனியுரிமையுடன் ஆண்டுவந்த விந்திய மலைக்குத் 
தெற்கேயுள்ள நாட்டைத் தட்சிணபாதம் ( தக்கிணம் ) அல்லது 
தென்னாடு என்று அழைத்தனர் . 


பல 


அங்கிருந்த அரசுகள் : 

ஆரியாவர்த்தத்திலும் தக்கிணத்திலும் அரசுகள் 
இருந்துவந்தன . அவற்றுட் சில பெருவலி படைத்துப் பேரு 
டன் விளங்கின . ஏனைய அளவிற் சுருங்கி விளக்கமடையாதிருந் 
தன . கௌரவர் , பாஞ்சாலர் , கோசலர் , மகதர் முதலிய அரச 
குலத்தார் ஆரியர்களில் மிகவும் வலிமை பெற்றவர்கள் . 
இணத்தில் விந்தியமலை முதல் மைசூர் வரையும் பரந்து கிடந்த 
பெரிய மெட்டுப் பரப்பில் தெலுங்கு மொழி பயிலும் ஆந்திரர் 
களின் முனனோர்களாகிய திராவிடக் கூட்டத்தார் வாழந்துவந் 
தனர் . இவர்களிற் பெரும் பகுதியினரும் நாளாவட்டத்தில் ஆரிய 
மயமாகித் தங்கள் தனி நிலையை இழந்துவிட்டதால் , அக்காலத் 
தில் அங்குத் தோன்றிய திராவிட அரசுகளைப்பற்றி ஒன்றும் 
தெரியவில்லை . இழர் கடற்கரையில் கலிங்கம் , தெலுங்கானம் 
என்ற இரண்டு அரசுகளே இடைக்காலமவரை இருந்துவந்த 
தாகத் தெரிகிறது . வைகளே இப்பொழுது சென்னை மாகா 
ணத்தில் ஆந்திர ஜில்லாக்களாக விளங்குகின்றன . 


தக்கிண மேட்டுப்பரப்புக்கும் தெற்கேயுள்ள சமவெளிக்கும் 
இடைப்பட்ட மலைப்பிரதேசம் சருநாடு அல்லது கருநாடகம 
( மைசூர் ) எனப்படும் . அங்கு வாழ்ந்த மக்கள திராவிட இனத் 
தவர் . அவர்களே கருநாடர் அல்லது கன்னடர் எனப்பட்டார் . 
அவர்கள் போர்வலி மிகுந்த வீரராய் விளங்கினர் . தெற்குச 
சமவெளியில் சேர சோழ பாண்டியர் என்னும் அரசர்கள் ஆண்டு 
வந்தார் . ஆரியவாடை அங்கு வீசத்தொடங்கியது மிகவும் பிற் 
காலத்தில் தான் . ஆதலால் அங்கே திராவிடர்களுடைய பழைய 
நாகரிகம் இன்றுவரையிற் கெடாது நிலைத்துக் காணப்படுகிறது . 


ஈழம் அல்லது இலங்கை : 
இராவணன் தோல்வியுற்று மடிந்தபின்னர் , நெடுங்காலம் 
இலங்கைத் தீவைப்பற்றி ஒன்றும் கேட்கப்படவில்லை 


வரை 


( 14 ) 


கிறது . 


அரக்கர்களுடைய நிலைமை சீர்கேடடைந்து கொண்டே வந்திருக் 

பின்னர் அத்தீவு நாகர்களுடைய கையிற்பட்டது . நா 
கர்கள் ஒரு பழங்குடி மக்கட் கூட்டமாகக் கருதப்படினும் , நாகரிக 
மக்களாகவே இருந்துவந்தனர் . மு . ஐந்தாம் நூற்றாண்டு 
வரையில் பல நாகரினத்து மன்னர்கள் மேன்மையுடன் ஆண்டு 
வந்ததாகத் தெரிகிறது . 


கி . மு . 


தி . 


வரவரச் 


10 


பார்ப்பன இந்துமதம் : 

1000 ஆண்டளவில் ஆரியருடைய வேதக்கொள்கை 

மு . 
அதிக மாற்றமடைந்தது , முதலில் ஒரு மேய்ச்சற் குழுவினரும் 
கென்று எளிய முறையில் அமைக்கப்பட்டிருந்த அவர்கள் மதம் 
பின்னர் 

சிக்கலான வேள்விச் சடங்கு முறைகளைக் 
கொண்டு , ஒரு விரிந்த மதமாக மாறிவிட்டது . அதுவே 
பொழுது பார்ப்பனீயம் அல்லது பார்ப்பன இந்து மதம் என்னப் 
படும் . முற்றத்துறந்த முனிவர்கள் கையிலே வளர்ந்துவந்த 
அம்மதமானது மெதுவாய் , தாங்களே மனிதக்கூட்டத்தின் உயர் 
நிலையை யெய்தினவர்கள் என்று கருதும் ஒரு வகுப்பினர் அல் 
சாதியார் கைக்கு நழுவிவிட்டது . 

மற்றும் , 

ஸ்கந்தன் , 
இராமன் போன்ற பல ஆரிய வீரர்கள் கடவுளரின் நிலையை 
எய்திவிட்டனர் . ஆரியர் இனத்தைச் சாராத அனுமான் , வீட 
ணன் முதலியோர் கூட தெய்வத்தன்மை வாய்ந்தோராக உயர்த் 
தப்பட்டனர் 


லது 


வென்றுகொண்ட மக்களைத் தங்களோடு இணைத்துக்கொள் 
ளும் முயற்சியில் , சிவலிங்க வழிபாட்டை ஏற்றுக்கொள்ள வேண் 
டியது ஆரியர்களுக்கு இன்றியமையாததொன்றாயிற்று . அவ்வித 
மே தயங்காதும் ஏற்றுக்கொண்டனர் . உண்மையில் , சில ஆரி 
யர்கள் திராவிட மதக் கொள்கைகளை விரும்பியேற்று வழிபடும் 
பக்தர்களாகிவிட்டனர் . அப்படியிருந்துங்கூட , பொதுவாக ஆரி 
யாவர்த்தத்தில் திராவிடப் பண்பாடும் மொழியும் சற்றுத் தாழ்ந்த 
நிலையிலே தான் வைக்கப்பட்டிருந்தன . ஆயினும் , வட இந்தி 
யாவிற கண்ட ஆரிய நாகரிகத்திற் பெரும்பகுதி திராவிட நாக 
ரிகத்தைத் தழுவியே அமைக்கப்பட்டிருத்தல் வெண்டும் . அதற் 
குப் பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு , தென்னாட்டில் தாமார்க்குங் 
குடியல்லாத் தன்மையுடன் தனியுரிமைத் தலையரசாய்த் தழைத் 
தோங்கிய தமிழ் மக்களிடை -ஆ.ரியர்கள் தங்கள் நாகரிகத்தைப் 
புகுத்த முயன்றது , கொல்லர் தெருலில் ஊசி விறபது போலவே 
யாயிற்று . ஆரிய நாகரிகா என்ற பெயருடன் வட இந்தியாவில் 
வழங்கப்பட்ட 

காள்கைகள் தென் பகுதியில் 

தென் பகுதியில் அதற்கு 
முன்னரே பயிலப்பட்டு வருவதைக் கண்டனர் . இதனால் , வட 
இந்தியாவில் தோல்வியுற்ற திராவிட மக்கள் எத்துணை 

எத்துணை அள 
வுக்கு ஆரியர்களைப் பண்படுத்தும் வகையில் தங்கள் நாகரி 
கத்தை அளித்து உதவியுள்ளார்கள் என்பது தெற்றெனப் 
புலனாகும் . 


பல 


T 


( 15 ) 


ஆரியர் சாதிழறைமை 


ஆதலால் 


ஆரியர்கள் தங்கள் தேவைகளுக்குத் தகுந்தவாறு ஒரு சமூக 
ஒழுங்கு முறையை ஏற்படுத்தலாயினர் . ஆரியர்களுக்குள் மதக் 
குருக்கள் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் பார்ப்பனர் . அவர்கள் வே 
தம் பயின்ற முனிவர்களின் நேரான கான் முளைகள் . 
வே தக்கலைகளுக்கும், ஆரியக் கல்வி ஞானங்களுக்கும் அவர்களே 
காவலாளிகள் . எல்லாவித சமூகச் சடங்குகளையும் , மதக்கிரியை 
களையும் அவர்களே செய்தற்கு உரியராவர் . 

அதனால் ஏனைய 
வகுப்பினர்களிடத்தில் அவர்களுக்கு நிறைந்த செல்வாக்கு 
உண்டு . சமூகத்தில் அவர்களுக்குத்தான் முதன்மையான உயர் 
நிலை அளிக்கப்பட்டது . போர்த் தொழில் புரியும் க்ஷத்திரியர்கள் 
பார்ப்பனருக்கு அடுத்தபடியிலிருந்தனர் . அவர்களே நாட்டை 
ஆள்பவர்கள் . ஆனால் பார்ப்பனர்மேல் அவர்களுக்கு அதிகாரம் 
கிடையாது . ( யசுர் வேதம் , 9-40 ) . மூன்றாவது சாதியார் வை 
சியர் : அவர்கள் வாணிகத்தொழில் செய்வோர் . இந்த மூன்று 
சாதிகளும் கொண்டதுதான் ஆரியர்களுடைய முக்கிய சமூகம் . 
ே தால்வியுற்ற மக்களாய ஆரியர்களுடைய பண்பாடுகளைக் கைக் 
கொண்ட கூட்டத்தார் நானகாவது சாதியாராக சூத்திரர் எனப் 
பட்டார் . அவர்கள் தொண்டு புரிவோர் . 

புரிவோர் . அவர்கள் இழிவான 
ஏவல்களையெல்லாம் செய்யவேண்டும் . 

ஆனால் ஒரு நாட்டு மக் 
களுக்குள்ள சாதாரண உரிமைகள் கூட அவர்களுக்கு இல்லை : 
பணி செய்து பிழைப்பதே அவர்கள் பொறியாய் நலிவுற்றுக் 
கிடந்தனர் , 


தீண்டப்படாதாரும் சாதிக்குப் புறம்பானவரும் : -- 


சில ஆரியரல்லாத கூட்டத்தார் ஆரியர்களோடு ஒருவித 
தொடர்பும் வைத்துக்கொள்ளாது மலைகளிலும் அடவிகளிலும் 
ஒதுங்கி வாழ்ந்துவந்தனர் . அவர்கள் இவ்வாறு ஆரியக் கூட் 
டத்திற்கு வெளியே இருந்ததால் சாதி முறைமைக்குப் புறம் 
பானவர்கள் என்று கழிக்கப்பட்டு , தீண்டாமை என்னும் நர 

னுங்கொடிய படுகுழியினில் படிப்படியாய் வீழ்த்தப்பட்டனர் . 
தக்கிணத்துள் ஆரியர் புகுதல் : 


கி 


முற்காலத்தில் அகத்தியர் எனனும் ஒரு முனிவர் விந்திய 
மலையைக் கடந்து தென்னாட்டுக்கு வந்ததாக மகாபாரதத்தில் 
எழுதப்பட்டுள்ளது . அவரே முதன்முதலாக விந்திய மலையை 
அடக்கித் தெற்கே நுழைந்த ஆரியர் எனபதும் , அதற்கு முன் 
அம்மலையானது சூரிய சந்திரர்கள் போக்கையும் தடுத்து வான 
ளாவ ஓங்கி நின்றது என்பதும் கூறப்படுகின்றன . சூரிய சந் 
திரர்களைத் தடுத்ததாகக் கூறுவது , சூரிய தலத்திலும் சந்திர 
குலத்திலும் தோன்றிய ஆரிய மன்னர்கள் தென்குட்டைப படை 
யெடுக்க முடியாதிருந்த நிலைமையையே குறிப்பதாகும் . 
குல மன்னர்களிற் சிலர் சூரியன் வழியாகவும் , சிலர் சந்திரன் 


-ஆரிய 


( 16 ) 
வழியாகவும் தோன்றிய தாகத் தங்களைப் பெருமைப்படுத்திக் 
கொண்டனர் . தென்னாட்டைப் பிடிப்பதற்கு அவர்கள் படைக 
ளுடன் விந்திய மலையைக் கடந்து வரமுடியவில்லை . 

அாமலை 
ஒரு பெருந்தடையாய் இருந்தது . அங்கு வாழ்ந்த திராவிட் 
மக்களும் திடமாய் எதிர்த்து நின்றனர் . அகத்திய முனிவர் 
வந்தபொழுது விந்தியமலை தானாகவே தணிந்து வழிவிலகியதா 
கக் கூறப்படுவதால் , அகத்தியர் படை திரட்டிக்கொண்டு வரா 
மல் , சமாதானத்துடனேயே தக்கிணத்துள் நுழைந்திருக்க 
வேண்டும் . 


கையை 


தனர் . 


மயக 


ரியர்கள் முதல் முறையாகத் தக்கிணத்திற் சென்று தங்கிய 
வரலாற்றைப்பற்றி இராமாயணத்தில் இன்னும் விரிவாகக் 
கூறப்பட்டுள்ளது . தட்சிணபாதம் என்று சொல்லப்படும் தக் 
கிணத்தில் அகத்தியக் குடும்பத்தார் மூன்று இடங்களில் குடி 
யே றியதாகத் தெரிகிறது . அவை , கோதாவரி நதிக்கரையும் , 
( இராமாயணம் - 3 ) 

-3 ) பாண்டிய நாட்டில் பொதியை மலையும் , 
( இராமாயணம் -4 : 49 ) இலங்கையுமாகும் ( இராமாயணம் -4 : 41 ) 
பின்னர் மற்ற ஆரியர்களும் இவ்வகத்தியக் குடும்பத்தாரைத் 
தொடர்ந்து சென்று , திராவிட நாட்டிற் 

திராவிட நாட்டிற் குடியேறுவராயினர் . 
அவ்விதம் அமைதியாய்க் குடியேற வந்த ஆரியர்களைத் திராவிட 
அரசர்களும் விருாபியேற்று , அவர்களுக்கு உகந்தவாறு வாழ்க் 

நடத்துவதற்கு உதவி புரிந்தனா . இவ்விதம் வந்து 
குடியேறிய ஆரியர்களிற பெரும்பாலார் தங்கள் மதக்கொள்கை 
களைப் பரப்பும் கருத்துடைய பார்ப்பனக்குருக்களாகவே இருந் 
எல்லச 

கணக்காகளும் நினைப்பது போல் , 
மிலேச்சக் கூட்டத்தினரிடை நாகரிக வாழ்க்கையையும், சீரிய 
பண்பாடுகளையும் அமைத்துக் கொடுக்க வேண்டியது தங்கள் 
கடமை என்று இவர்களும் உண்மையில் காபினர் 

போலும் ! 
இந்திய மக்கள , தங்கள் மதத்தின் உயர்ந்த பண்பாடுகளைத் தவ 
றாது அடைந்து உய்யவேண்டும் , அதற்குத் தாங்கள் ஆனமட்டும் 
முயன்று உ . தவியளிக்கவேண்டும் என்ற 

நம்பிக்கை 
ஐரோப்பியக் கிறிஸ்துவப் பாதிரிமார்களிடம் எவ்வளவு இருந்து 
வருகிறது என்பதை நாம் காண்கின்றோம் . திராவிட நாட்டிற்கு 
வந்து குடுயேறிய பார்பபனர்களிடையும் இதுபோன்ற எண்ணம் 
இருங் 

ருந்திருக்க தககிணத்திலுள்ள அரசுகள் ஆரியாவர்த் 
தத்திற்கு அருகாமையில் இருந்ததால் , பார்ப்பனர்கள் முதலில் 
அங்கேயே தங்கள் கவனத்தைச் செலுத்தினர் . தக்கினத்தில் 
பார்ப்பனீயம் விரைந்து பரவவும் , அங்குள்ள மக்கள் ஆரியமய 
மாயினர் . 

அதன் விளைவாக , தக்கிணத்தில் வாழ்ந்த திராவிடர் 
களிடையே சாதிக் கொள்கையும் ஆரியரின் ஏனையப் பழக்க 
வழக்கங்களும் பலமாய் வேரூன்றிவிட்டன . அவர்கள் பேசிவந்த 
மொழியும் ஆரியச் சொற்களை நிறைய உட்கொண்டு உருமாறி 
விட்டது , 

இவ்வாறு தக்கிணத்துத் திராவிடர்கள் தென்னாட் 
டில் வாழ்ந்துவந்த தங்கள் இனத்தவராகிய கருநட்ரையும் , 
சேர சோழ பாண்டியர்களான தமிழ் மக்களையும் விட்டுப்பிரிந்து ; 


LIDIT Oor 


பாம் . 


( 17 ) 
அவர்களை வேறின த்தவர்களைப்போலக் கருதி , திராவிடர் அல் 
லது திரமிளர் ( தமிழர் ) என்று அழைக்க ஆரம்பித்துவிட்டனர் . 


பார்ப்பனர் திராவிடம் சென்றது : 


சேர 


ஆரியர் 


// குத் 


திராவிடம் அல்லது தமிழ்நாட்டில் கி.மு. 700 ஆவது ஆண் 
டளவில் பார்ப்பனர்கள் அதிகமாக வரத்தொடங்கினர் .. 
சோழ பாண்டிய நாடுகள் மிகவும் தொன்மை வாய்ந்தன . 
வருகைக்கு நெடுநாள் முன்னரே அவை நிலவி வந்தன . கிறிஸ்து 
வின் காலத்திற்கு இரண்டாயிரம் அல்லது மூவாயிரம் ஆண்டு 
களுக்கு முன்னர் நிகழ்ந்த செய்திகளைக் கூறும் இராமாயணம் ,, 
மகாபாரதம் என்னும் இதிகாசங்களில் அவைகளைப்பற்றிய குறிப் 
புகள் காணப்படுகின்றன . அக்குறிப்புகள் பிற்காலத்திலே | 
தப்பட்டிருக்கலாம் . எனினும் இந்நாடுகளின் தொன்மையைப் 
பற்றித் தடை கூறுவார் ஒருவருமில்லை . அந்நாடுகள் எல்லா 
விதத்திலும் முன்னேற்றம் அடைந்திருந்தன . அம்மூன்று நாடு 
களிலும் பயிலப்பட்டுவந்த திராவிட மொழியாகிய தமிழானது 
அக்காலத்திலேயே இலக்கண இலக்கிய எழில் விசி உயர் நிலை 
யெய்தி விளங்கியது . தமிழ் மக்களும் , தங்கள் தொன்மொழியின் 
சிறப்பாலும் நாகரிக மேம்பாட்டாலும் செருக்குற்றுத் திகழ்ந்தனர் . 
திராவிட இனத்திற்கே தங்கள் நாடுதான் முடிவாய் முடிந்த 
அரண் என்பதையும் தெரிந்திருந்தனர் போலும் . திராவிட நாட் 
டின் மற்றப் பகுதிகளிற பயிலப்பட்ட நன்கு திருந்தாத பேச்சு 
மொழிகளிலிருந்து தங்கள் மொழியைத் தெளிவிக்கும் வகையில் , 
தங்கள் தாய்மொழிக்குச் செந்தமிழ் என்று பெயர் கொடுத்தனர் . 
தமிழ்மொழியானது இலக்கியத்திலும் , இசையிலும் , வட 

படத்திலும் 
செழித்தோங்கியிருந்ததால் , செந்தமிழை இயல் , இசை , நாடகம் 
என முத்தமிழாகப் பிரித்திருந்தனர் . திராவிட நாட்டிற்கு வந்த 
பார்ப்பனச் சமயிகள் , அங்குக் கற்றுக்கொடுப்பதைவிடத் தாங் 
களே அங்கிருந்து கற்றுக்கொள்ளவேண்டும் என்பதை உணர்ந்த 

பிற்காலத்தில் வீரமாமுனிவர் , டாக்டர் போப் முதலிய 
கிறிஸ்துவப் பாதிரிமார்கள் முதலில் எவ்வாறு தமிழைக் கற்றுப் 

நூல்களை எழுதினார்களோ . அதேபோல் அக்காலத்துப் 
பார்ப்பனர்களும் செய்தனர் . டாக்டர் போப் தமிழ் மொழியில் 

லக்கண நூல் எழுதியதுபோலவே முதன் முதல் தமிழைக் 
கற்ற ஆரியச்சமயக் கணக்கராகிய அகத்திய முனிவரும் அகத்தி 
யம் என்னும் தமிழ் இலக்கண நூலை எழுதினார் என்பது சிந்திக் 
கற்பாலது . 


னர் . 


அதன்பின் , பார்ப்பனர்கள் அக்காலத் தமிழ்ப் புலவர்களுட 
னும் பாணர்களுடனும் கலந்து பழகி உலகியல் வழக்கையும் செய் 
யுள் வழக்கையும் நன்கு தெரிந்துகொண்டனர் . அவ்விதம் கற் 
றுப் பழகியவுடன் தமிழ் மரபு குன்றாது சிறந்த முறையிற் கவி 
களும் பாடினர் . இங்ஙனம் தாங்கள் வந்து குடிபுகுந்த நாட்டு மக் 
களுக்கு உலவாக் கிழிபோன்று உதவுவாராயினர் . ஆரியாவர்த் 
தத்தில் கல்விக்கிருப்பிடம் தாங்களாகவே திகழ்ந்தது போல் , 


( 18 ) 


அசுரர் 


திராவிட நாட்டிலும் ஆகிவிடுவதற்குப் பார்ப்பனர் ஆன மட்டும் 
முயற்சி எடுத்தனர் . அதில் வெற்றியும் பெற்றனர் . 

ஆனால் 
அதன் ஏதுவாக , சமஸ்கிருதச் சொற்களையும் , பிற இலக்கிய 
வழக்கு நடைகளையும் தமிழ்மொழியில் மிகுதியாகப் புகுத்திவிட்ட 
னர் . 

ஆரியக்கொள்கைகளும் மூட நம்பிக்கைகளும் மெதுவாகத் 
திராவிட மக்களையும் பற்றிக்கொண்ட . பார்ப்பனர்களுடைய 
செல்வாக்கு நாளடைவில் முற்றிவரவும் , பார்ப்பனியமும் இடம் , 
பொருள் , ஏவல்களுக்கியைந்தவாறு சிறிது மாறுதல் அடைந்த 
போதிலும் திராவிட நாட்டில் விடாது நிலைத்துவிட்டது . 
புரா 
ணக் கதைகளுக்கு வேறு பொருள்கள் கூறப்பட்டன . 
களும் அரக்கர்களும் உண்மையில் இராக்கதர்கள் அல்லது பூத 
வேதாளங்கள் என்றும் , அவர்களை ஆரியக் கடவுளர்கள் அழித்த 
தனால் தான் இம்மண்ணில் மனிதர் இனிது வாழ (மடிந்ததென் 
றும் தமிழர்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டன . இன்னும் , எதை 
யும் எளிதில் நம்பிவிடும் இயல்புடையோருக்கு வேறு தத்துவ 
நுண்பொருள்களையும் கற்பித்துக்கொடுத்து , அறம் வெல்லும் 
மறம் மங்கும் என்ற நீதியும் போதிக்கப்பட்டது . இதற்கு மேலும் , 
பார்ப்பனீயத்தை மிக விரைவில் தமிழ்நாட்டில் பரப்பிவிடவேண் 
டும் என்ற எண்ணத்துடன் , பல படித்த தமிழ் மக்களையும் பார்ப 
பன இனத்தோடு சேர்த்துக்கொண்டனர் என்பதற்குப் போதிய 
சான்றுகள் உள்ளன . அவ்விதம் மாறியவர்களின் கோத்திரப் 
பெயர்கள் எல்லாம் திராவிடத் தோற்றத்தைக் கொண்டனவாய 
இருப்பதிலிருந்தே எளிதில் தெரிந்துகொள்ளலாம் . 


திராவிட நாட்டில் சாதி முறைமை : -- 

பார்ப்பனர்கள் வருவதறகு முன்னர் தென் இந்தியாவில் 
சேர சோழ பாண்டியநாட்டு மக்களவைர்க்கும் உத்தபடி சாதி 
வெறுப்பற்ற ஒருவகை . சமூகத்திட்டம் நடைமுறையில் இருந்து 
வந்தது . நிலைமைக்கும் தொழிலும் மறவாறு மக்கள் பல 
தொகுதி தொகுதியாக சேர்ந்து .1 ) வாழந்தனர். தமிழ் நாட் 
டுப்பிரிவாகிய ஐவகை நிலங்கவி லூ வா.மமமக்கள் ஐந்து வகைக் 
கூட்டத்தாராக விளங்கினர். மருத நிலத்திருக்தோர் வெள்ளா 
ளர் . 

அகைன் உாட் துண்டு வாழு துடியா மக்கள் ; நொதல் 
நிலத்தோர் பாதவா ; ரி . ) பிடித்த மாகலம செலுத்தியா 
வாணிபம் வெ ; // 52லலே மக்கள் இடையர் ; 

அவர்கள 
ஆடு மாடுகள் !! » / 1, 17 ; மெக 5 , 1, பசி மலையின் 
காடுகளில் :) வட்ட T ) , இரிவெர் , i ; கெ , 7 ,த்துப் 
பாலை நிலவில் வா ); // // ,1} ; அவர்கள் 

ஆலத்தும 
சூறை கொண்டு , 

, கா . 


- % , சியா 3 ,4 , 5 , -- ாதிய ரிரிவியை தரி நாட்டம் 
புகுத்துவது பார் 

எடுத்து ொண்ட முயற்சி 
அவ்வளவாக பலிக்கவிலலை . தங்கள் தொழில் பற்றி 
வந்த பழைய பொர்வையே தள்ள ம 1 , 4 , 7 இன்மை 6 ) வா 
துக்கொண்டிருக்கவ . தாமிய மக்கள் 

ஆரிய // +-)) றயைக் 


( 19 ) 


கைக்கொள்ளாததால் , ஆங்கில ஆட்சியில் அவர்களுக்குப் பல 
கெடுதல்களும் நேரிட்டுள்ளன . 1921- ம் ஆண்டில் எடுத்த மக்க 
ளின் தொகையில் சென்னை மாகாணத்தில் நூற்றுக்குத் தொண் 
ணூற்று நான்கு பேர் சூத்திரர்களென்றும் , சாதிக்குப் புறம்பான 
வர்களென்றும் குறிக்கப்பட்டுள்ளது . ந்தியாவில் , ஆங்கில 
அரசியல் நீதிமன்றங்களில் ஆரிய இனத்தவனான மனு என்பவன் 
எழுதிய இந்து மத விதிகளே வழங்கப்பட்டுவருவதால் , தமிழ் 
மக்களும் ஏனைத் திராவிடர்களும் மனு தர்மத்தில் சூத்திரர்களுக்கு 
விதிக்கப்பட்ட சமூக இடைஞ்சல்களையும் , கொடிய அநீதிகளையும் 
அடைந்தே தீரவேண்டியிருக்கிறது . 


அத்தியாயம் - 4 


சரித்திரகாலத் தொடக்கம் ( கி . மு . 600- கி . பி . 1 ) : -- 


கி . மு . அறுநூறாவது ஆண்டிலிருந்து தான் இந்திய சரித் 
திரகாலத்தின் தொடக்கம நமக்குத் தோற்றமளிக்கிறது . அப் 
பொழுது தான வட இந்தியாவில் மத சீர்திருத்தவாதியாகிய மகா 
வீரர் பிறந்தார் . அக்காலத்தில் பார்ப்பனீயமானது திராவிட 
காட்டினுள்ளும் / குந்து மிகவும் சீர்கேடுற்ற நிலையிலிருந்தது . 
பார்ப்பனர்கள் மத சம்பந்தமான வேள்விச் சடங்குகளையே மிக 
வும் வற்புறுத்தி , வேதக் கடவுளர்களுக்கு உயிர்வதை செய்து 
பலி கொடுத்துவந்தாாகள் , ஏனை வகுப்பாரின்மேல் பார்ப்பனர் 
களின் ஆதிக்கத்தைச் செலுத்துவதற்கு மிகவும் உதவியாயிருந்த 
சாதிமுறைத் திட்டமானது மிகவும் கண்டிப்புடன் கையாளப்பட்டு 
சூத்திரர்களும் தீண்டாதார்களும் சொல்லமுடியாத துயரத்திற் 
காளாயினர் . பார்ப்பனர்கள் கையில் 

எல்லா 

அதிகாரமும் 
சேர்ந்து , அவர்கள் அரசர்களைக்கூடத் தங்கள் மனம்போல் ஆட்டி 
வைக்கத் தொடங்கிவிட்டனர் . அப்பொழுது பல அறிவாளிகள் 
அந்நிலையை மாற்றிச் செப்பனிடவேண்டும் என்பதை உணரத் 
தான் செய்தனர் . ஆனால் நல்ல செல்வாக்கிலிருந்த பார்ப்பனர் 
களை முன்வந்து எதிர்க்க ஒருவரும் துணியவில்லை . 


மகா வீரரும் சமணழம் : 


ஜீனர் என்று யாவருக்கும் தெரிந்த மகாவீரர் என்பவர் தான் 
முதன் முதல் பார்ப்பனர்களுடைய அட்டுழியங்களை எதிர்த்து நின் 
றார் . அவர் உயிர்ப்பலி கொடுப்பதைத் தடுத்து , எல்லா உயிர் 
களும் புனிதமானவை என்ற உண்மையைப் போதித்தார் . மனி 
தனுக்கும் எறுப்புக்கும் உயிர் ஒன்று தான் , வேற்றுமையில்லை ; 
பார்ப்பனனுக்கும் சூத்திரனுக்கும் வேறுபாடு கிடையவே கிடை 
யாது என்பதை எடுத்துக்காட்டினார் . 


வைதிகப் பார்ப்பனர்கள் மகா வீரரை ஒரு மத வைரி என் 
கடுமையாகக் கண்டித்து ஒதுக்கினர் . ஆயினும் தி . மு . 527 ல் 
அவர் இறந்தபொழுது பதினான்காயிரம் தொண்டர்கள் அவர் 
கொள்கையைத் தாங்கிநின்று அவர் வழியே ஒழுகுவாராயினர் .. 


கௌதமபுத்தர் : 


ஜீனருக்கு அடுத்தாற்போல் , கௌதமபுத்தர் தோன்றினார் . 
அவரது வாழ்க்கை வரலாற்றினை அறியா தாரிலர் . அரசிளங் 
குமரனாய்ப்பிறந்துவைத்தும் , அவர் அரியணை துறந்து , உலகப் 
பற்றுக்களை உதறித் தள்ளி , புத்த சமயத்தை ஏற்படுத்தினார் . 
புத்த மதமும் பார்ப்பனக்கொள்கையை எதிர்த்து ஒழிப்பதற்கா 


( 21 ) 


- 


கவே தோன்றியதாகும் . கௌதமரும் எல்லா உயிரும் புனிதம் 
என்பதை வற்புறுத்தினார் . சில தத்துவ சம்பந்தமான நுட்பங் 
களிலே மட்டும் ஜீனரினின்றும் மாறுபட்டார் . அவருக்கும் பார்ப் 
பனர்களுடைய எதிர்ப்பு இடைவிடா திருந்துவந்தது . கி . பி . 
480 ல் அவர் இவ்வுலகை நீத்தார் . 
இலங்கையில் ஆரியர்கள் : 

கௌதமர் இறந்த அதே நாளில் வங்காளத்திலோ குஜராத் 
திலோ இருந்து கிளம்பிய ஓர் ஆரியக் கூட்டத்தார் படை வீரர் 
களுடன் இலங்கைத்தீவில் வந்து இறங்கியதாகச் சொல்லப்படு 
கிறது . அக்கதை வரலாற்றின்படி , விஜயன் என்னும் இளவரச 
னோடு எழுநூறு பேர் தங்கள் தாயகத்தினின்றும் நாடு கடத்தப் 
பட்டனர் . விஜயனும் அவன் ஆட்களுமாகச் சேர்ந்து இலங்கை 
யை அடைந்து அங்கு வாழ்ந்திருந்த யக்கர்களையும் நாகர்களையும் 
வென்று , அத்தீவு முழுதையும் கைப்பற்றினர் . பின்னர் அவர் 
கள் பாண்டியநாட்டுத் தமிழர்களோடு தொடர்பு கொண்டு , இவ் 
வாறாகச் சிங்கள மக்கள் தோன்றுவதற்கு அடிகோலினர் . அவர் 
கள் தொடர்பால் , பாண்டிய நாட்டிலிருந்து ஏராளமான மக்கள் 
இலங்கையில் வந்து குடியேறிய தாகச் சொல்லப்படுகிறது . அவ் 
வாறு வந்தவர்கள் அக்காலத்தில் இலங்கையின் வளர்ச்சிக்குத் 
தேவையாயிருந்த தொழிலாளிகளும் வேலையாட்களும் ஆவர் . 
இலங்கைத் தீவின் சரித்திர ஆரம்பகாலமான அன்றுதொடங்கி 
இன்றுவரை சுமார் 2500 ஆண்டுகளாய் இந்திய நாட்டிலிருந்து 
திராவிட மக்கள் நாள் தவருது அங்கே சென்று குடியேறிக் 
கொண்டேதான் இருக்கிறார்கள் . அவ்விதம் குடியேறியவர்களில் 
பெரும் பகுதியார் சிங்களர்களோடு கலந்து ஒன்றாகிவிட்டனர் . 
எஞ்சியோர் இக்காலத்தில் இலங்கைத் தமிழர் என்ற சிறப்புப் 
பெயருடன் அங்கேயே நிலையாய் வாழ்ந்துவருகின்றனர் . 


மௌரியச் சக்கரவர்த்திகளும் தமிழ் நாடும் : -- 


டெந்த 


கி . மு . 327- ல் கிரீஸ முதல் பாரசீகம்வரை பரந்து கி 
பேரரசின் தலைவனான அலெக்சாந்தர் என்னும் மாசிடோனிய மன் 
னன் இந்தியாவைப் படையெடுத்துவந்தான் . அவன் ஆரியா 
வர்த்தத்தின் மேலைப்பகுதியை வென்று , அதைத் தனக்குக் கீழ்ப் 
படிந்து வழிமொழிந்த உள்நாட்டு மன்னர்வசம் ஒப்படைத்துவிட் 
டுத் திரும்பிச்சென்றான் . 


பின்னர் அலெக்சாந்தர் இறந்துவிடவும் , மகத நாட்டு மன்ன 
னான சந்திரகுப்தன் மேலோங்கித் தன் அரசைப் பெருக்குவதற்கு 
ஒரு நல்ல வாய்ப்புக் கிடைத்தது . சிறிதளவில் ஆரியாவர்த்தம் 
முழுதும் அவன் ஆட்சியின் கீழ் வந்தது . 

சந்திரகுப்தன் இறந்ததும் , அவன் மகனான பிந்துசாரன் 
தனது தந்தை தொடங்கிய வேலையை விடாது தொடர்ந்து நடத் 


( 22 ) 


பிந்து 


கடந்த 


மாகாணங்களாக 


தினான் . புராண காலத்திற்குப்பின் முதலாவதாகத் தக்கிணத் 
தின்மேல் போர்தொடுத்துச் சென்றவன் இவன் தான . 
சாரன் மகன் அசோகனும் தன் தந்தையையும் பாட்டனையும் 
போன்று போர்த்தினவு கொண்டவன் . ஆந்திர நாட்டில் தனி 
யாட்சியுரிமையுடன் விளங்கிய கலிங்கத்தைத் தாக்கினான் . அங்கு 
போரில் எண்ணிறந்த 

| 

மக்கள் மடிந்ததைக் கண்டு 
அசோகச் சக்கரவர்த்திக்கு உலக வாழ்க்கையிலேயே வெறுப் 
புத் தட்டிவிட்டது . அதிலிருந்து அவன் பௌத்த நெறியைப் 
பின்பற்றி ஒரு சிறந்த பக்திமானாகிவிட்டான் .. 

இவ்விதம் அசோகனின் மனம் மாறியதைக் கொண்டு தான் 
தென்னாட்டுத் தமிழ் அரசுகள் தப்பிப்பிழைத்தன என்றும் , 
இல்லாவிடில் மௌரியப் 
மௌரியப் பேரரசின் 

அவை 
ஒடுக்கப்பட்டிருக்கும் என்றும் சிலர் கூறுவதுண்டு. அது தான் 
உண்மை என்று நாம் 

நாம் கூறுவதற்கில்லை . ஏனெனில் , வம்ப 
மோரியர் ( மௌரியர் ? ) வடுகரின் படையு தவி கொண்டு தமிழ 
கத்தின் வடவெல்லையைத் தாக்க எண்ணிப் பல முயற்சிகளும் 
எடுக்கத்தான் செய்தனர் . அதற்காக விந்தியமலையைக் கடந்து 
தங்கள் 

தேரைச செலுத்துவதற்குப் பல வழிகளும் செய்து 
பார்த்தனர் . அம்முயற்சியில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு 
முரண்மிகு வடுகரும் வேண்டும் படையுதவி அளித்தனர் . அவ் 
வி தமிருந்தும் மோரியர்களால் தமிழகத்தினுள் தலை நீட்டவும் 
முடிந்ததாகத் தெரியவில்லை . இச்செய்திகளைத் தமிழ் இலக்கி 
யத்தில் தெளிவுறக் காணலாம் . * அதன் உண்மை 

எவவாறா 
யினும் , அசோகன் காலத்தில் புத்தமதக் கொள்கைகள் இந்திய 
நாடு முழுவதும் பரவலுற்றன . இந்தியாவிலுள்ள ஒவ்வொரு 
பகுதிக்கும் , மற்றும் வெளி நாடுகளுக்கும் , அசோகன் பௌத்த 
சமயிகளைத் தூதாக விடுத்தான் . அவ்விதம் தான் தூதனுப்பிய 
தனியரசுகளுள் சேர சோள பாண்டியர்களையும் 

குறிப்பிட் 
டுள்ளான் . 


--- 


இந்நாளில் பௌத்த நெறிக் கொள்கைகள் தமிழ் மக்களி 
டைக் காணப்படாவிடினும் , ஒன்பதாம் நூற்றாண்டுவரை புத்த 
மதம் திராவிட நாட்டில் திகழ்ந்துவந்ததாகத் தமிழ் இலக்கியம் 
சான்று பகர்கின்றது . வடமொழியிலும் பாலிமொழியிலும் உடலை 
நூல்கள் பல எழுதிப் பெயர்பெற்ற , சிறந்த புத்தமத எழுத் 
தாளர்களான போதிதர்மர் , புத்ததத்தர் , தர்மபாலர் போன்ற 
வர்கள் தமிழ் மக்களேயாவர் .. 

“ முரண்மிகு வடுகர் முன்னுற மோரியர் 
தென்திசை மாதிர முன்னிய வரவிற்கு ( அகநானூறு - 281 ) 
“ மாகெழு தானை வம்ப மோரியர் 
புனைதேர் நேமி யுருளிய குறைத்த 
இலங்குவெள் ளருவிய அறைவாய் ( அகநானூறு - 251 ) 
விண்பொரு நெடுங்குடை இயல்தேர் மோரியர் 
பொன்புனை திகிரிதிரிதரக் குறைத்த , அறை " ( அகநானூறு -69 ) 

( புறநானூறு - 175 ) 


( 23 


கைக்கு 


தமிழர் சிலர் இலங்கையைப் பற்றியது : 

சிங்களரில் ஒரு பகுதியார் தமிழ் நாட்டிலிருந்து வந்தவா 
கள் என்பதைப் பார்த்தோம் . அது மட்டுமன்றி , ஒரு பெரும் 
பகு தியான தமிழர் , முக்கியமாய வணிகர்களாயுள்ளார் , இலங் 

வருவதும் போவதுமாய் இருந்துவந்தார்கள் . அப் 
பொழுது இலங்கை மக்கள் இனலும் வெளிநாட்டு வியாபாரத்தில் 
தலையிடா திருந்ததால் , தரிபு நாட்டு வணிகர்களாய் இலங்கையி 
லிருந்தோர் அத்தீவின் விளைபொருட்களை யவனர்களும் , 
னீஷியர்களும் மற்றும் கடல் கடந்துவரும் நடுகிலக்கடல் நாட்டு 
மக்களும் வந்துகூடும் தென் இந்தியத் துறைமுகங்களாகிய 
முசிறி , கொற்கை , காயல் , 

என்னும் இடங்களுக்குக் 
கொண்டுபோவது வழக்கம் . இவ்விதம் நடந்துவந்த வாணிபத் 
தால் தமிழ் வணிகர் பெருத்த மதியமடைந்து செல்வந்தராய்ச் 
செழிப்புற்றனர் . 


போ 


, 


// கா 


அரேபியா முதலிய நாடுகளிலிருந்து உயர் தரமான குதிரை 
கள் தென் இந்தியத் துறைமுகங்களில் தான் வழக்கமாக வந்து 
இறக்குமதியாயின, இக்குதிரை வியாபாரத்தில் தமிழ வாணிகர் 
களுக்கு ஒரு தனியுரிமையிருந்ததால் , அதன் மூலம் தக்க பொ 
ருள் ஈட்டினர் . மேலும் , இந்திய அரசர் படைகளுக்குக் குதிரை 
கள் அவசியம் வேண்டியிருந்தமையால் , இந்தக் குதிரை 

வியா 
பாரிகளுக்கு அரசர்களினிடையே ரிருந்த செல்வாக்கும் இருந்து 

அவர்களுடைய சொந்த அரசியற் காரியங்களிற்கூட 
இவர்கள் தலையிடுவது உண்டு . சுமார் கி.மு. 177 - ல் ஒரு குதி 
ரை வியாபாரியின் மக்களான சேனன் , குடிதன் என்னும் இரு 
வரும் கூடி. இலங்கையில் சிங்கள அரசைக் கைப்பற்றிக் கொண் 
டனர் . அசேலன் 

அசேலன் என்னும் சிங்கள அரசன் தெற்கு நோக்கி 
ஓடவேண்டியதாயிற்று . அவர்கள் பதிந்து ஆண்டுகள் ஆட்சி 

லுத்தினர் . பின்னர் அவர்களைப் போரில் வென்று அசேலன் 
மீண்டும் அரசனானான் . 


வந்தது . 


( ஏலேல சிங்கன் ) இலங்கையை வென்றது : 

சேனனும் குடிகனும் சிறிதுகாலம் வெற்றிபெற்றதிலிருந்து 
சிங்களர்கள் வலிமை குன்றியவர்கள் என்று ஒரு பொதுவான 
எண்ணம் ஏற்பட்டது . பதினேழு ஆண்டுகள் கழித்து , கி . மு . 
145 - ல் முற்கூ றிய குதிரை வியாபாரியின் மக்களை விட அதிக 
பலம் பொருந்திய மற்றொரு வியாபாரி இலங்கைக்கு அரசனாகி 
விடவேண்டுமென்று ஆத்திரம் கொண்டான் . அவன் பெயர் 
ஏலாளன் . சிங்களர் அவனை ஏலாரா என்று கூப்பிடுவர் . அவன் 
சோழ நாட்டிலிருந்து வந்தவன் . ஏலாளன் ஒரு பலத்த படை 
யுடன் திரிகோண மலையருகே இறங்கி அனுராதபுரத்தை வந் 
தடையவும் , சிங்கள மன்னனான 

அசேலன் மீண்டும் 
பிழைக்க ஓட்டமெடுத்தான் . 


உயிர் 


( 24 ) 


யது . 


ளுள் 


2 


ஏலாளனுடைய ஆட்சி நல்ல முறையில் நீதியோடு விளங்கி 

இலங்கையை ஆண்ட மன்னர்களுக்குள்ளே அவன் ஒரு 
சிறந்த அரசனாகத் தோன்றினான் . அவனுடைய பகைவர்களா 
கிய சிங்களர்கூட அவனை வாயார வாழ்த்தி , அறம் நிறைந்த 
ஏலாரா என்று சிறப்பித்துள்ளார்கள் . 

அவ்விதம் விளங்கிய அரசன் ஏலாளன் புத்த மதத்தினன் 
அல்லன் . ஆயினும் , நடுநிலைமையிற் பிறழாது , தன் குடிமக்க 

ள் பௌத்தர்களாயுள்ளவர்களின் மனம் வருந்தாதபடி எவ்வள 
வோ முயன்று தன் அரசியலை நடத்திவந்தான் . அப்படியிருந் 
துங்க-, புத்த மதத்தினரான குடி மக்களுக்கும் அம்மதத்தைச் 
சாராத அவன் படைவீரர்களுக்கும் அடிக்கடி சிறு பூசல்கள் ஏற் 
பட்டு வந்தன . அவன் நாட்டு எல்லைக்குப் புறம்பே வதிந்த சிங் 
களர்களும் , அவ்விதம் நேரிடும் மதச் சச்சரவுகளே ஏதுவாக 
வைத்துக்கொண்டு குழப்பங்களைக் கிண்டிவிட்டுக்கொண்டே 
இருந்தனர் . 
ஆயினும் 43 ஆண்டுகள் வரை 

சிங்களர்களால் ஒன்றும் 
செய்யமுடியவில்லை . பிறகு ஏலாளன் முதுமைப்பருவம் அடைந்து 
விடவும் , காமினி என்னும் ஒரு சிங்கள இளவரசன் அத்தமிழ் 
மன்னனை எதிர்த்து ஒரு மதப் போராட்டத்தைத் தொடங்கினான் . 
அவ்வி தம் நடத்திய போரில் காரினி பலமுறையும் தோல்வியுற 
றான ; 

ஆயினும் அவன் விடவில்லை ; கிழவனை ஏலாளனைத் 
தனியே தன்னுடன் போருக்கழைத்தான் ; ஏலாளனும் இசைந் 
தான . இருவரும் கைகலந்து நடத்திய போரில் காமினி ஏலாள 
னைக் கொன்று வெற்றிபெற்றான் . அனுராதபுரமும் அவன் 
கைக்கு வந்தது . 
மறவர்கள் இலங்கையைப் பிடித்தது : 

கி . மு . 44 ல் இலங்கை மறுபடியும் தமிழர் ஆட்சியின் கீழ் வந் 
தது . மறவர்களின தலைவர்கள் எழுவர் 

எழுவர் சேர்ந்துகொண்டு , 
கொள்ளையடிப்பதற்காக இலங்கைமேல் படையெடுத்தனர் . 
கம்பாகு என்னும் அரசன் , அவர்களுக்கு அஞ்சித் தனது தலை 

விட்டோடித் தெற்கே மலைகளில் ஒளிந்துகொண்டான் . 
அக்காலத்தில் அநுராதபுரம் மிக்க செல்வத்தோடு விளங்கியது . 
காமினி அரசனும் அவன் வழிவந்தோரும் அளவற்ற பொருளைச் 
செலவிட்டு அந்நகரை 

அந்நகரை அழகுபடுத்தியிருந்தனர் . அத்தகைய 
திருநகர் சூறையாடப்பட்டது . அவவாறு படையெடுத்த மறக் 
குலத் தலைவர்களில் இருவா ஏராளமான பொருளைக் கொள்ளை 
யடித்துக்கொண்டு திரும்பிவிட்டனர் . ஏனை ஐவரும் ஒருவர் பின் 
ஒருவராகப் பதினைந்து ஆண்டுகள் அங்கு ஆட்சி செலுத்தினர் . 
ஒவ்வொருவனும் தானே அரசனாகிவிடவேண்டும் என்று அவர்க 
ளு க்குள்ளேயே போட்டியிட்டு , ஒருவன் மற்றொருவனைக்கொன்று 
ஆளத் தொடங்கிக் கடைசியாக எஞ்சிநின்ற ஐந்தாவது மறவன் 
ஆண்டுகொண்டிருந்தான் . அந்நேரம் பார்த்து வலகம்பாகு 
அனுராதபுரத்திற்குப் படையுடன் கிளம்பிவந்து மறவர்களை முறி 
யடித்துத் தீவைவிட்டு விரட்டினான் . 


வல 


நகரை 


( 25 ) 


இவ்விதமாகத் தமிழ்நாட்டிலிருந்து இலங்கையைப் படை 
யெடுத்தவர்கள் எல்லாரும் சிற்றரசர்களாகவோ அல்லது 
தனிப்பட்ட போர் வீரர்களாகவோ இருந்தார்களேயொழிய , தமிழ் 
நாட்டு முடிவேந்தர்களில் யாரும் இவ்வாறு படையெடுத்ததாக 
இல்லையென்பது நோக்கத்தக்கது . 


திராவிடத்தில் ரோமர்கள் : 


கி . மு . 50 முதல் கி.பி. 250 வரை ஐரோப்பாவில் செல்வாக் 
குடன் வாழ்ந்த மக்கள் ரோமர்கள் . ஐரோப்பா முழுவதும் அவர் 

ஆளுகையில் இருந்ததோடு , பாலஸ தீனம முதலிய நடுநிலக் 
கடல் நாடுகளும் அவாகளுக்குக் கீழப்படிந்திருந்தன . இத்தகைய 
ரோம நாட்டுப் பேரரசர்களோடு தமிழ் மன்னர் நட்புக்கொண்டு 
தொடர்புடையவர்களாய் விளங்கினா என்பதை நாம் தெரிந்து 
கொள்ளவேண்டியது அவசியமாகும் . ஆயிரக்கணக்கான ஆண்டு 
களாய் நடுநிலக்கடல் நாடுகளோடு வாணிகம் நடத்திவந்த தழிழ் 
அரசர் ஐரோப்பாவில் ரோமர்கள் உயர்நிலையெய் தியபோது , 
ரோம நகருக்குத் தூதர்களையும் அனுப்பினர் . ரோம நாட்டுப் 
பேரரசனான அகஸ்தஸ் என்பவன் அரசவைக்குப் பாண்டிமன் 
னன் அனுப்பிய தூதுக் கூட்டம் ஒன்று கி . மு . 20 ல் ரோம் நகரை 
அடைந்ததாகச் சொல்லப்படுகிறது . திராவிடநாட்டுப் பெரிய 
நகரங்களில் அயல்நாட்டு மக்களும் யவனர்களும வாழவதற்குப் 
பெரிய தெருக்கள் அமைக்கப்பட்டிருந்ததாகத் தமிழ் இலக்கியம் 
கூறுகிறது . ! தமிழ் நூல்கவில் ரோமர்கள் யவனர் என்னும் 
பெயரால் குறிக்கப்பட்டுள்ளனர் . அவர்களிற் பலர் தமிழ் மன் 
னர்களிடத்தில் வாயிற்காப்பாளர் வேலையில் அமர்ந்திருந்தனர் . 2 
அவர்கள் மறத்தன்மை மிக்குடையவர்களாய் , தங்கள் வார்க் 
தொழுகிய ஆடையி னுள்ளே வாள ஒடுக்கும் வய வீரராய் விளங்கி 
னர் எனவும் கூறப்பட்டுள்ளது .3 முசிறியில் அகஸ தஸ் என்பவ 
ருக்கு ஒரு கோயில் கட்டப்பட்டிருந்தது . அங்கு நடந்துவந்த 
வாணிகத்தைக் காத்துக்கொள்வதற்காக 1200 ரோம வீரர்கள் 
வைக்கப்பட்டிருந்தார்கள் , பழந்தமிழ்நாட்டு நகரங்களைச் சுற்றி 
1 . " கயவாய் மருங்கிற் காண்போர்த் தடுக்கும் 

பயனற வறியா யவனரிருக்கையும் 
கலந்தருந் திருவிற் புலம்பெயர் மாக்கள் 
கலந்திருந் துறையு மிலங்கு நீர் வரைப்பும் . " 

(சிலப்பதிகாரம் V , 9-12 ) 
மொழி பல பெருகிய பழிதீர் தேஎத்துப் 
புலம் பெயர் மாக்கள் கலந்தினி துறையும் 

முட்டாச் சிறப்பிற் பட்டினம் . " ( பட்டினப்பாலை , 216-218 ) 
2 . கடிமதில் வாயில் காவவிற் சிறந்த 

வடல்வாள் யவனர் . (சிலப்பதிகாரம் XIV 66-67 ) 
3. " மத்திகை வளை இய பறிந்து வீங்கு செறிவுடை 

மெய்ப்பை புக்க வெருவருந் தோற்றத்து 
வலிபுணர் யாக்கை வன்கண் யவனர் . 

( முல்லைப்பாட்டு ) 


( 26 ) 


லும் பேரரண்களும் மதில்களும் வகுக்கப்பட்டு அவற்றின்மீது 
ரோமர்கள் வழங்கி வந்தது போன்ற இயந்திரப் படைகள் கரந்து 
வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிகிறது . 


மதுரை முதலிய நகரங்களுக்கருகில் தோண்டியெடுக்கப்பட்ட 
ஏராளமான ரோம நாணயங்கள் , கி.பி. இரண்டாம் நூற்றாண்டு 
முடிய ரோம் நாட்டுக்கும் தமிழகத்திற்கும் நடந்துவந்த வாணிகப் 
பெருமையை நன்கு புலப்படுத்துவனவாகும் . 


அத்தியாயம் -5 


--- 


தமிழ் இலக்கிய வரலாறு : -- 

ரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் முன்னதாகத் தோன்றி உல 
கில் உயர் நிலையடைந்த மொழிகள் சமஸ்கிருதம் , கிரீக் , இலத்தீன் 
ஹீபுரூ பாலி என்பன , அவை தோன்றிய காலத்திலேயே மிகச் 
சீருடன் விளங்கியது தமிழ்மொழியாகும் . ஆனால் அம்மொழிகள் 
இற்றைநாளில் உலக வழக்கழிந்தொழிந்து சிதைந்தன . தமிழ் 
மொழிமட்டும் தனது சீரிளமைத்திறம் குன் ( து , எட்டிலே தவழ் 
ந்தும் , வழக்கிலே வளர்ந்தும், காவிலே நடந்தும் , 

கடந்தும் , கருத்திலே 
கனிந்தும் , கன்னித் தமிழாய் இன்றும் மிளிர்கின்றது ; என்றும் 
அழியாதது . இப்பொழுது இந்தியாவில் வழங்கப்படும் மொழி 
களுக்குள்ளே மிகத் தொன்மைவாய்ந்த இலக்கிய வளம் நிரம்பப் 
பெற்றது தமிழ் மொழியேயாகும் . 


தமிழ் இலக்கியத் தோற்றம் : 
ஆதலால் , இத்தகைய 
த்தகைய தொன்மையும் சிறப்பும் 

வாய்ந்த 
தமிழ் இலக்கியத்தின் வரலாறு மிகநீண்டகால அளவுடைய தாய் , 
சுவை மிக்குடையதாய் இருக்குமன்றோ ! ஆனால் தமிழ் மக்களின் 
தோற்றம் போலத் தமிழ் மொழியின் தோற்றமும் பழங் கதைகள் 
என்னும் பனிப்படலத்தால் மூடுண்டு கிடக்கிறது . பிற்காலத்தில் , 
இந்து மக்களின் பழங்காலக் கேள்விக் கதைகள் எல்லாம் ஒன் 
றைப்போலவே மற்றொன்றும் இருக்கவேண்டுமென்று திருத்தப் 
பட்டதால் , தென்னாட்டுப் புராணக்கதைகளும் வடநாட்டுப் புரா 
ணங்களையே தழுவி அமைக்கப்பட்டன . இத்தகைய முயற்சியால் 
பெருந் தீங்கு விளைவதாயிற்று . இயல்பாய் நடக்கக்கூடிய சிறு 
நிகழ்ச்சிகளைக்கூடத் தெய்வங்கள் வந்து நடத்தியதாகப் புராணப் 
புளுகுகளைத் திணித்து , உலகியலைக் கடந்த செய்திகளாகத் திரிக் 
கப்படவும் , சில முக்கியமான 

சில முக்கியமான சரித்திர உண்மைகள் அறவே 
தோன்றாது 

ஒழிந்தன . தற்கால சரித்திர ஆராய்ச்சிக்குப் 
பொருந்தாத கதைகளே மலிந்து காணப்படலாயின . தற்கு 
சான்றாக ஓர் எடுத்துக்காட்டைக் குறிப்பிடலாம் . தமிழ் இலக்கி 
யத்தின் தோற்றத்தைப்பற்றிப் 

புராணம் 

கூறுவதாவது : 
பௌராணிக ஆரியர்களுடைய முதற் கடவுளாகிய பிரமதேவர் , 
கலைவாணியாகிய சரசுவதியையும் , மற்றும் இரண்டு தேவமாதர் 
களையும் அழைத்துக்கொண்டு கங்கையில் நீராடுவதற்காக வந் 

வருகிற வழியில் ஒரு மானிடன் இசை பாடவும் , அதை 
கலைமகள் சிறிது கேட்டுக்கொண்டே நின்றுவிட்டாள் . 

அதனால் 
பிரமதேவர் நீராடி முடித்த பின்னரே அவள் கங்கைக் கரைக்கு 
வந்து சேர்ந்தாள் . உடனே பிரமதேவர்க்குச் சீற்றம் பொங்கியெழுந் 
தது . கலை மகள் உடலில் அமைந்த ஐம்பத்திரண்டு எழுத்துக்களில் 
நாற்பத்தொன்பதும் அத்தனை பெரும் புலவர்களாகப் பிறக்கக் 
கடவது என்று சபித்துவிட்டார் . அதன்படியே , உரியகாலத்தில் 
அவ்வெழுத்துக்கள் நாற்பத்தொன்பது புலவர்களாகப் பிறக்க 


தார் . 


( 28 ) 


வே , அப்புலவர்கள் இந்தியா முழுவதும் சுற்றித்திரிந்து , பின்பு 
பாண்டியனின் தலைநகராகிய மதுரையிலே ஒன்றுகூடி ஒரு சங் 
கத்தை ஏற்படுத்தினர் . நக்கீரர் என்னும் புலவர் தான் அந்த 
சங்கத்தின் தலைவர் . 


4 


நக்கீரரும் முச்சங்கங்களும் 

நக்கீரர் என்று ஒரு புலவர் இருந்தது உண்மைதான் . அவர் 
எழுதிய நூல்களும் பாக்களும் நமக்குக் கிடைத்திருக்கின்றன . 
அவர் இரண்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வாழ்ந்தவர் . 
கடைச்சங்கம் என்று சொல்லப்படும் இயற்புலவர் கழகத்தின் 
தலைவராய் இலங்கிய பெரியார் . பாண்டிய மன்னர்களுடைய 
ஆதரவில் இத்தமிழ்ச் சங்கமானது மதுரையிலே நடந்து வந்தது . 
செற்றமிகழ்ந்து குற்றங்கடியும் செஞ்சொற் புலமைவாய்ந்த நற் 
றமிழ்ப்புலவராய நக்கீரர் , அகப்பொருள் என்னும் நூலுக்குத் 
தாம் எழுதிய விரிவுரையில் , காய்சினவழுதி என்னும் பாண்டிய 
மன்னன் தமிழ்க் கலைப் பயிர் தழைத்தல் வேண்டி ஒரு தமிழ்க் 
கழகம் அல்லது சங்கத்தை நிறுவினதாகக் கூறப்படும் என்று 
குறித்துள்ளார் . இத்தலைச்சங்கமானது அப்பொழுது பாண்டிய 
ரின் தலைநகராயிருந்த தென் மதுரையில் 4400 ஆண்டுகளாக 
நடந்துவந்தது . அச்சங்கத்தை 89 பாண்டிய மன் 
ரித்துவந்தனர் . எண்பத்தொன்பதாவது மன்னனின் பெயர் 
கடுங்கோன் . இச்சங்கத்தில் அரசர் எழுவர் உள்ளிட்டு 4449 புல 
வர்கள் கவியரங்கேறிய தாகக் கூறப்படுகிறது . இந்துக் கடவுளர் 
களிற் சில பெயர்களும் இப்புலவர் வரிசையிற காணப்படுகின் 
றன . அவர்கள் அப்பெயர்கொண்ட மானிடராகவே அக்காலத் 
திருந்திருக்கலாம் . 


பனை 


யின . 


இப்புலவர் குழாத்திடை அரங்கேற்றப்பட்ட நூல்களுட் சில 
இசையைப்பற்றியும் , கூத்தைப்பற்றியும் , அவைபோன்ற கலை 
களை பற்றியும் எழுதப்பட்டன . ஆனால் , அந்தோ ! அவைகளில் 
ஒன்றேனும் இப்பொழுது கிடைக்கவில்லை. கடுங்கோன் என்னும் 
பாண்டிய மன்னனின் ஆட்சியில் கடலானது பொங்கியெழுந்து 
பாண்டியநாட்டின் தென்பகுதியாகிய 

நாட்டை வவ்விக் 
கொண்டது . 

அந்த வெள்ளப்பெருக்கில் தென் மதுரை நகரமும் 
தலைச்சங்க நூல்கள் அடங்கிய ஏடுகளும் அகப்பட்டு அழிந்து போ 

பனை நாடு எங்கிருந்தது என்பதைத் தெரிந்துகொள்வது 
அரிதாகாது . பனை மரங்களை மிக்குடையது பனை நாடு . 
யாவின் தெற்கோரத்திலும் இலங்கைத் தீவின் வடக்கோரத்திலும் 
பனைகள் மிகு தியாய் வளர்ந்திருப்பதை இன்றும் காணலாம் . 
இவை இரண்டும் ஒன்றுசேர்ந்து பண்டைக்காலத்தில் மணற்பாங் 
கான தாழ்ந்த இடமாயிருந்திருக்கவேண்டும் . கடல் மண் சோத 
னையில் வல்ல நிபுணர்களும் , இவ்வாறே , மிகவும் முற்பட்ட காலத் 
தில் கடலானது இடைப்புகுந்து இந்தியாவிலிருந்து இலங்கை 
யைப் பிரித்திருக்கவேண்டும் என்று கருதுகின்றனர் . இவ்வெள் 
ளம் நேர்ந்த காலத்தைப்பற்றிக் கூறுவதற்கு மிகவும் பொருத்த 


இந்தி 


( 


( 29 ) 


மானவர்கள் தமிழ் மக்களே . ஏனெனில் , இவ்வெள்ளத்தால் 
மூடப்பட்ட நிலத்தில் அவ்வமயம் வாழ்ந்திருந்து தப்பிப் பிழைத் 
தோர் அவர்களேயாவர் . அவர்கள் நேரிற்கண்டு கூறி , அது 
பின்னர் வழிவழியாகக் கேள்விச்செய்தியாய் நிலவிவந்திருக்கிறது . 
அதை நாம் நம்பக்கூடுமேயானால் , இவ்வெள்ளப்பெருக்கு நிகழ்ந் 
தது சுமார் கி.மு. 5400 ஆகும் . 
இடைச் சங்கம் : 

பாண்டியநாட்டின் தென்பகுதியைக் கடல் கொண்டொழிய 
வும் , வான்றேர்ச்செழியன் என்னும் பாண்டிய மன்னன் கபாட 
புரத்தைத் தனது தலைநகராகக்கொண்டு , தன் முன்னோர்கள் 
ஏற்படுத்திய தமிழ்ச் சங்கத்தைத் தானும் தொடர்ந்து நடத்தலா 

இது தான் இடைச்சங்கம் என்று சொல்லப்படும் . 


னான் . 


தவி 


யது 


ராவணன் சீதையை எடுத்துச் சென்றிருக்கக்கூடிய இடங் 
களுள் கபாடபுரமும் ஒன்றாய் இருக்கலாம் என்று நினைத்ததாக 
இராமாயணத்திற் கூறப்படுகிறது , அது பொன்னும் முத்தும் 
வைத்திழைத்து , 

வானுலகின் வளம்பதி போன்று வனப்புடன் 
விளங்கிய தாகக் கூறப்பட்டுள்ளது . 3700 ஆண்டுகள் கபாடபுரம் 
தமிழ்க்கலைப் பண்பாடுகளுக்கும் கல்விக்கும் நிலைக்களமாய் உ 

என்று தம்முடைய காலத்திற் கூறப்பட்டதாக நக்கீரர் 
எழுதியுள்ளார் . தமிழ்க்கலை செழித்தோங்கும்படி இடைச் சங் 
கத்தை 59 அரசர்கள் ஆதரித்துவந்ததாகவும் , 3700 புலவர்கள் 
கவியரங்கேறிய தாகவும் சொல்லப்படுகின்றன . அவ்விதம் இயற் 
றிய நூல்களுள் , தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூலைத் 
தவிர வேறு ஒன்றும் இப்பொழுது நமக்குக கிடைக்கவில்லை . 
தொல்காப்பியம் இயற்றிய தொல்காப்பியனார் அகத்திய முனிவ 
ரின் மாணாக்கர் என்று சொல்லப்படுவார் . தமிழ் மொழிக்கு 

லக்கண நூல் என்று கருதப்படும் அகத்தியத்தை அடிப் 
படையாகக்கொண்டே தொல்காப்பியமும் எழுதப்பட்டிருக்கிறது . 
இவர்கள் இருவரைப்பற்றியும் எத்தனை யோ நம்பத்தகாத கதை 
கள் புனையப்பட்டிருப்பதால் , இவர்கள் வாழ்ந்த காலத்தைப் 
பற்றி உறுதியாக ஒன்றும் சொல்வதற்கில்லை . 


மு தல் 


நக்கீரர் எழுதிய வரலாற்றை மேலும் தொடர்ந்து பார்ப் 
போம் . கபாடபுரத்தையும் கடல் எழுந்து மூடிவிட்டது , 

அதன் 
பின் பாண்டியர்கள் இப்பொழுதுள்ள மதுரையைத் தலைநகராகக் 
கொண்டனர் . முடத்திருமாறன் என்னும் பாண்டிய அாசன் 
தனது புதிய தலைநகரில் மீண்டும் தமிழ்ச்சங்கத்தை அமைத் 


தான் . 


கடைச்சங்கம் : 

இது தான் கடைச்சங்கம் எனப்படுவது . முடத்திருமாறன் 
முதல் உக்கிரப்பெருவழுதியீறாகவுள்ள பாண்டியர் 
1800 ஆண்டுகள் இச்சங்கம் நிலைபெற்றிருந்தது . நக்கீரர் உக்கிரப் 


காலமான 


( 30 ) 


பெருவழுதியின் காலத்தில் இருந்ததாகத் தெரிகிறது . ஆதலால் 
கடைசசங்கமானது கி . மு . 1700 - ம் ஆண்டில் தோன்றி பிருக்க 
வேண்டும் . இதில் 449 புலவர்கள் நூலியற்றி வெளியிட்டனர் . 
நக்கீரர் கூறும் கடைச்சங்க வரலாறாவது உண்மையாயிருக்கக் 
காரணம் உண்டு என்பதை உணர்ந்து தமிழ் மக்கள் செம்மாப்புக் 
கொள்ளலாம் . கடைச்சங்க நூல்களாக இப்பொழுது நமக்குக் 
கிடைத்திருப்பனவற்றுள் , சில சிதைவுற்று அரைகுறையாயிருந் 
தாலும் , அவையெல்லாம் நானூற்று நாற்பத்தொன்பது புலவர் 
களாற் பாடப்பட்டனவேயாகும் . 


முச்சங்கங்களைப்பற்றிய உண்மை : -- 

முச்சங்கங்களையும்பற்றிய இக்கதையைப் பலரும் பலபடியாக 
ஆராய்ந்து , அதில் குற்றமே கண்டு முற்றிலும் நம்பத்தகாத 
பொய்க்கதையென்று தள்விவிட்டனர் . ஆயினும் , ஒன்றுமே 
இல்லா தவிடத்தில் இத்தகையதொரு கதை எழுந்திருக்கமுடி 
யாது . ஆசிரியர்கள் கூறும் விதமே அகத்தியரின் காலத்தை 
அளவிட்டு நாம் ஒரு முடிவு செய்துகொள்ளலாம் . அக்காலத் 
தில் அவர் ஓர் இலக்கணம் எழுதவேண்டுமானால் அவருக்கு 
நெடுங்காலத்திற்கு முன்னமேயே தமிழ் இலக்கிய நூல்கள் 
நிறைய இருந்திருக்கவேண்டும் . ஆதலால் , ஏதோ சில செய்தி 
கள் தெய்வத்தோடு பின்னிப் பிணைத்திருப்பதை வைத்து , முச் 
சங்கங்களைப்பற்றிய கதை முற்றிலும் பொய் என்று தள்ளிவிட 
முடியாது . இச்செய்திகள் 1 கப் பழைய காலத்தில் நடந்தனவா 
தலால் , கேள்விக்கதை வரலாறுகள் சற்றுத் திரிந்து மாறுவது 
இயல்பே . 


கடைச்சங்க நூல்களாக நமக்குக் கிடைத்திருப்பனவற்றுள் , 
நானூற்று நாற்பத்தொன்பது சங்கப் புலவர்கள் பாடல்களோடு , 
நக்கீரர் காலத்திற்குப்பின் இருந்த பல புலவர் பாக்களும் அடங்கி 
யுள்ளன . மூன்றாம் நூற்றாண்டின் முடிவுவரையும் கடைச்சங்கம் 
இருந்து வேலை செய்ததாகத் தெரிகிறது . 

பின்னர் அது 
மறைந்து போகவும் , பல நூற்றாண்டுகள்வரை , ஏதாவது ஒரு 
முறை தேவையுள்ளபொழுது ஒரு சங்கத்தைக் கூட்டிப் பல 
சிறந்த புது நால்கள் அரங்கேற்றப்பட்டிருக்கவேண்டும் . அம் 
முறையாலும் 

இலக்கியக் களஞ்சியம் வளம்பெற்றிருக் 


. 


கிறது . 


சங்க காலத்து யாழ்கள் . 


(77 


W 


அத்தியாயம் -6 


கடைச்சங்க நூல்கள் : -- 


| 


வாது , 


கடைச்சங்க காலத்து இலக்கிய நூல்கள் தொன்மை சான்ற 
சிறப்புடன் , இன்றமிழின் இளநலக்கவின் கொண்டு தனித்திலங் 
கும் ஒரு தொகுதியாய் மிளிர்கின்றன . அவற்றுள் மிகவும் முந்தி 
யனவாக விளங்குவனவற்றுள் வடமொழிச் சொற்கள் சிறிது விர 

ஆரியர்களுடைய சமூக சமயக் கருத்துக்களையும் தழுவா 
மல் , தனித் தமிழின் தாயநடையில் எழுதப்பட்டுள்ளன . 
தகைய பழம் பாடல்கள் மிகச் சுருங்கியனவாய் இருந்தாலும் , 
அவை ஆரியர்கள் தமிழ் நாட்டினுள் அடியெடுத்துவைக்கு முன் 
னரே எழுதப்பட்டவை என்பதில் யாதொரு ஐயமுமில்லை . இ 
லிருந்தே அவற்றினுடைய தொன்மைச் சிறப்பினை நாம் ஒரு 
வாறு தெளிந்து கொள்ளலாம் . 


இயற்கைச் சூழலிலே திளைத்துக் களித்த புள்ளினம் இழு 
மெனறிசைக்கும் இன்னொலிபோல , இப்பழம் பாடல்களும் எளிய 
நடையில் இயற்கையோடியையத் தெளிவுபெற்று விளங்கா நிற் 
கும . இப்பழந் தமிழின துயநடை ஆரியர்களுடைய வலிந்து 
பாடும் செயற்கை நடைக்கு முற்றிலும் வேறுபட்டது . 


. 


வலியும் 


இப்பாடல்களிலிருந்து , நம்முடைய தமிழ் முன்னோர் வீரமும் 
படைத்த வீறுடை மக்களாய் 

மக்களாய் வாழ்ந்தார்கள் என்று 
தெரிகிறது , அவர்கள் மாண்புடை மானம் வாய்ந்த மைந்தினை 
யுடையவர்கள் . மூத்த குடிவந்த மூதின் மகவிராய தமிழ்த் தாய் 
மார்கள் தங்கள தநயர் போரிற் றங் கொடுத்தார் என்னும் பழி 
பஞ்சிப் பதைத் துடனே உயிர் நீபபர் , 


ஒரு தமிழ் விரனுக்கு முதுகிலே வடுப்பட்டால் , அதைவிட 
மானக்குறை வோன் றுரில்லை . தமிழநாடு முழுதும் வீரர் வழி 
பாடு நடந்துவந்தது . போரில் மடிந்த விராகளுக்குக் கல் நட்டு 
அவ்விரக்கல்லத் தெய்வமாக வணங்கி வழிபட்டனர் . ஐந்து 
நிலத்து வாழவோரும் ஐந்திணை மக்களாக வகுக்கப்பட்டாலும் ,, 
எல்லாரும் ஒருதர மக்கள் கவே கருதப்பட்டனர் . திருமணத் 
திறகு . முன்னா காதல் செய்தலும் களவுக் கூட்டமும் நிகழ்வ 
துண்டு. நிலத்திறகு நிலம் வழக்க பழக்கமான சிறிது வேறு 
படும் . பழியஞ்சிக் குடிதந்து கோலோச்சுமமன்னனே நாட்டை 
ஆள்வதற்குரியான . அரசன் எப்பொழுது !! நிலையாக ஒரு தானை 
வைத்திருப்பான் . போர்க்காலத்தில் படைத்தலைவர்களும், 
றரசாகளுா , குடிமக்களும், அரசனுக்குப் படையளிப்பதுமுண்டு 
தமிழநாடு பொதுவென பொருது தத்தம் கொற்றமே முற்றி 
லும் நிலவவேண்டுமென்று திராவிட நாட்டு மூடி வேந்தா மூவரும் 
தமககுள்ளே அடிக்கடி போர் செய்து வந்தனர் . முடிவேந்தர்கள் 


சிற் 


( 32 ) 


க்கமும் 


தவிர , வேளிர் , குறுநில மன்னர் போன்ற சிற்றரசர்களும் 

ம் பேர் 
ரண்கள் வகுத்துக்கொண்டு தமக்குள்ளே போர்கள் நிகழ்த்தின 
தாகவும் படிக்கிறோம் . ஆனால் , இவ்விதம் இடைவிடாது போர் 
கள் நடந்தாலும் , பொது மக்களுடைய வாழ்க்கையை வளம்படுத் 
தும் வாணிகம் , உழவுத்தொழில் போன்ற பிற முயற்சிகள் தடை 
பட்டுக் குன்றியதாகத் தெரியவில்லை . இப்போர்களால் மக்களு 
டைய வீரச்சிறப்பும், மனவெழுச்சியும் , உழைப்பின் ஊக்க 
நன்குயிர்த்து நிலைபெறலாயின என்றே சொல்லவேண்டும் . 

புலவர்களும் பாணர்களும் மாளிகைதோறும் மன்னர்களையும் 
வள்ளல்களையும் நாடிச்சென்று , அவர்களது வீரச்செயல்களையும் 
வண்மைச் சிறப்பையும் விந்தைப் பாடல்களால் வழுத்தி , யாழ் 
மீட்டிப் பண்னோடு பாடினர் . தமிழ்ச் சங்கம் மூன்றும் தலைசிறந்து 
விளங்குவதற்கு இசைப்பாணர்களும் பேருதவியாய் இருந்தனர் . 
அவர்கள் பாடிய பாடல்கள் பல நமக்குக் கிடைத்துள்ளன . 
அவற்றில் பண்டைத் தமிழரின் பண்பட்ட உள்ளமும் , அவர் தம் 
வீர வாழ்க்கையும் விழுமிய நோக்கமும் அழகுறத் தீட்டியிருப் 
பதைக் காணலாம் . 


கடைச்சங்க காலத்துப் பாடல்களை அக்காலப் பின்பகுதியில் 
வாழ்ந்த உக்கிரப் பெருவழுதி , சேரல் இரும்பொறை , மாறன் 
வழுதிபோன்ற தமிழ் மன்னர்களின் கட்டளைப்படி , பல தொகை 
நூல்களாகத் தொகுத்திருக்கிரார்கள் . . அத்தொகை நூல்கள் 
தாம் நுவலும் பொருளுக்கேற்ப , அகம் என்றும் புறம் என்றும் 
இரு வகையாகப் பிரிக்கப்படும் . காதலைப்பற்றிக் கூறுவன அகத் 
துறை நூல்கள் . 

போரைப்பற்றியும் ஏனைப் பொருள்களைப்பற்றி 
யும் பாடுவன புறத்துறை நால்கள் . அகத்துறை நூல்களுள் 
மிகவும் முந்தியது அகநானூறு , 

து 

காதலைப்பற்றிய பாடல் 
கள் நானூறு கொண்டது . இதைத் தொகுப்பித்தோன் உக்கிரப் 
பெருவழுதி . பல புலவர்கள் பாடிய பாடல்கள் இதில் ஒன்றாய்ச் 
சேர்க்கப்பட்டுள்ளன . இதுபோன்று , போரைப்பற்றிய நானூறு 
பழம் பாடல்களை ஒன்று சேர்த்துத் தொகுக்கப்பட்டது புற 
நானூறு என்னப்படும் . 

நூற்றைம்பது புலவர்களின் 
பாடல்கள் சேர்க்கப்பட்டுள்ளன . போர்கள் வழக்கமாய் அரசர் 
களால் நடத்தப்பட்டதால் , கடைச்சங்க காலத்துத் திகழ்ந்த 
தமிழ்நாட்டுச் சேர சோழ பாண்டியர்களின் வீரச்செயல்கள் பல 
வும் புறநானூறு என்னும் இத்தொகை நூலில் நன்கு புலப்படும் . 


இதில் 


நூலும் 


நற்றிணை என்னும் மற்றொரு தொகை 

நானூறு 
பாடல்களைக் கொண்டது . இது மாறன் வழுதி என்னும் அரசனால் 
நூற்றெழுபத்தைந்து புலவர்களின் பாடல்களைச் 
தொகுப்பித்தது . இப்பாடல்களும் கா தலையே 

பொருளாகக் 
கொண்டு பாடப்பட்டன . 


சேர்த்துத 


நூலும் 


குறுந்தொகை என்னும் அகத்துறை 

இருநூற் 
றைந்து புலவர்கள் பாடிய நானூற்றொரு பாடல்களைக்கொண்டு 
விளங்குகிறது . 


( 38 ) 


ஐங்குறு நூது என்பது திணைக்கு நூறாக ஐந்து புலவர்களாற் 
பாடிய ஐந்நூறு பாடல்களைக்கொண்டது . இது சேரல் இரும் 
பொறை என்னும் சேர அரசனால் தொகுப்பிக்கப்பட்டது . 

பதிற்றுப்பத்து என்பது , ஒவ்வொரு சேரவரசன்மேல் பத் 
துப் பாட்டாகப் பதின்மர் புலவர்களாற் பாடப்பட்டது . அப் 
பாடல்களுள் எண்மர் புலவர் பாடிய எட்டுப் பத்துக்களே இப் 
பொழுது நமக்குக் கிடைத்துள்ளன . 


கொண்டது . 


அவற்றுள் 


பரிபாடல் 

எழுபது பாடல்களைக் 
ளும் பல மறைந்துபோயின . 


கலிக்கொகை என்பது - நற்றைம்பது கலிப்பாக்களால் 
அகப்பொருள் ஐந்திணை மேலும் ஐந்து புலவர்களாற் பாடப்பட 
-து . 

அவற்றுள் நெய்தற் கலியைப் பாடிய நல்லந்துவனார் என் 
னும் புலவரே கடவுள் வாழ்த்துச் செய்யுளையும் பாடி இதனைத் 
தொகுத்தவராவா . 


பத்துப்பாட்டு என்பது பத்து நீண்ட பாடல்களையுடையது .. 
அவை முறையே வருமாறு : 


திருமுருகாற்றுப்படை , - இது தமிழரின் போர்க் கடவுளாகிய 

வழுத்தி 

நக்கிரர் என்னும் புலவராம் பாடப்பட் 


முருகனை 


டது . 


பொருநராற்றுப்படை , --- இது முடத்தாமக் கண்ணியார் என்னும் 

புலவரால் சோழன கரிகாலனது வெற்மிச்செயல்களை விரி 
த்துப் பாடப்பட்ட து . 


* 


சிறுபாணாற்றுப்படை , -இது நல்லூர் நத்தத்தனார் நல்லியக் கோட் 

உனப் புகழ்ந்து பாடியது . 
பெரும்பாணாற்றுப்படை , -- இதில் 

இதில் உருத்திரங் 
ருத்திரங் கண்ணனார் 

கண்ணனார் தொண் 
டை நாட்டரசன் தொணடைமான இளந்திரையனைப் போற்றி 

யிருக்கிறார் . 
முல்லைப்பாட்டு , -- இதில் நப்பூதனார் , கார்காலத்தில் தனித்து 

உறையும் தலைவியின் துயரமும் தலைவனின் வீரமும் இனிது 
விளங்கப் பாடியுள்ளார் . 


ம துரைக்காஞ்சி , --இது மாங்குடி மருதர் பாண்டிய 

அரசன் 
நெடுஞ்செழியனைப் புகழ்ந்து பாடியது . 


- 


நெடுநல்வாடை , --இது நக்கீரர் நெடு , செழியன்மேற் பாடியது . 


குறிஞ்சிப்பாட்டு , - இது கபிலரால் ஆரிய அரசன் பிரகத்தனைத் 

தமிழ் அறிவித்தற்காகப் பாடியது . 


( 84 ) 
பட்டினப்பாலை -- இது 

து உருத்திரங் கண்ணனார் கரிகால் வளைவனை 
யும் காவிரிப்பூம் பட்டினத்தையும் சிறப்பித்துப் பாடியது . 
மலைபடுகடாம் , -- இது பெருங்குன்றூர் பெருங் கௌசிகனார் நன் 

னனைப்பற்றிப் பாடியது . 


இவ்விதம் எட்டுத்தொகை , பத்துப்பாட்டு என்னும் நூல்கள் 
தவிர பதினெண் கீழ்க்கணக்கு என்ற தொகுதியும் சேர்க்கப்பட் 
டிருக்கிறது . அவ்வகை நூல்கள் பதினெட்டிலும் பார்ப்பனீய 

ந்துமதக் கொள்கைகளின் கருத்துக்களும் , வடமொழிச்சொல் 
வழக்குகளும் மலிந்து காணப்படுகின்றன . தமிழ் மக்களிடையே 
ஆரியப் பண்பாடுகள் வந்து கலந்த காலமாகிய கடைச்சங்கத்தின் 
இறுதியில் அந்நூல்கள் எழுதப்பட்டிருக்கவேண்டும் . அவையா 
வன : நாலடியார் , நான்மணிக்கடிகை, கார் நாற்பது , களவழி நாற்பது 
இன்னா நாற்பது , இனியவை நாற்பது , ஐந்திணை ஐம்பது , நிவணமா , திவண 
மொழி , ஐந்திணை எழுபது , திருக்குறள் , திரிகடுகம் , ஆசாரக்கோவை , பழ 
மொழி , சிறுபஞ்சமூலம் , முதுமொழிக்காஞ்சி , எலாதி . கைந்நிலை . " 


ன 


இவற்றுள் திருக்குறள் முக்கியமானது . அதிற் காணப்படும் 
ஆயிரத்து முந்நூற்று முப்பது அருங்குறள் வெண்பாக்களும் 
அறிவின் முதிர்சசியில் திரண்ட முத்துக்களாய் இலங்குகின்றன . 
ஒவ்வொரு குறளும் இரண்டு அடியாலே அமைக்கப்பட்டிருப்பி 
லும் , அக்குறுகிய அடிகள் மனித வாழ்க்கைக்கு வேண்டிய உறு 
திப் பொருள்களை யெல்லாம் சுருங்கச் சொல்லி விளங்கவைக்கி 
றன . திருக்குறள் தமிழ் வேதம் என்று போற்றப்படும் . ஆனால் 
ஆரிய வேதங்களைப்போல் ஒரு சமயச்சார்பிலே எழுதப்படாமல் , 
யாவரும் ஏற்றுக்கொள்ளும் முறையில் , பொய்தீர் ஒழுக்க நெறி 
யாகிய அறநெறியையே எடுத்துக் கூறுகிறது திருக்குறள் , 
அதன் ஆசிரியர் திருவள்ளுவர் என்னும் பெரியார் . 

அவர் ஒரு 
சமணராகக் கருதப்படினும் , அவர் யாதொரு சமயத்தின் குறு 
கிய நோக்கங்களையாவது கொண்டவரல்லர் . அவருடைய வாழ்க் 
கை வரலாற்றைப்பற்றிப் பலர் பலவாறாகக் கூறுகின்றனர் . 
முடைய பழங்காலப் புலவர்கள் தங்களுடைய வாழ்க்கையைப் 
பற்றி எதுவும் எடுத்தியம்பு " வழக்கம் இல்லை . 4 ஏதோ ஒன் 
றிரண்டு செய்திகள் அவர்கள் நால்களில் அவர்களை அறியாமலே 
தென்படலாமேயொழிய வேறில்லை . இவருடைய காலம் இன்ன 
தெனறு அறிவதற்குப் பிற்காலத்தெழுந்த கதைகள் எல்லாம் 
சரித்திரவுண்மையுடையனவல்லவா தலால் , அவை ஏற்றுக் 
கொள்ளத்தக்கனவாயில்லை . 


நம் 


லத்தீன் முதலிய எல்லா ஐரோப்பிய மொழிகளிலும் திருக் 
குறளை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் . 


ஐம்பெருங் காப்பியங்களில் இரண்டாகிய சிலப்பதிகாரமும் ,, 
மணிமேகலையும் கடைச்சங்கக்காலத்து நூல்களைச் சேர்ந்தவை 
களே . அவை கடைச்சங்கத்தாரால் இறுதியில் ஏற்றுக்கொள் 


. 


( 85 ) 


ளப்பட்ட பெரிய நூல்கள் போலும் . இலக்கிய நூல்கள் காவிய 
நடையில் எழுதுவதென்பது முதலில் ஆரியர்களால் தோற்று 
விக்கப்பட்ட ஒரு வழக்காகும் . கடைச்சங்க காலத்தின் பிற்பகுதி 
யில் , அதாவது , இரண்டாம் நூற்றாண்டின் இடைக்காலம் அல் 
லது சிறிது பிந்தி , தமிழ்ப் புலவர்கள் தூய தமிழ் இலக்கியமுறை 
களை மட்டும் கையாள்வது என்பதை விட்டு , ஆரியர்களுடைய 
இலக்கிய வழக்குகளையும் மரபுகளையும் பின் தொடர்ந்து நூல்கள் 
செய்யத் தொடங்கினர் . 


சிலப்பதிகாரம் அல்லது சிலம்பைப்பற்றி யெழுந்த காவிய 
நூலானது பத்தினிப் பெண்ணாகிய கண்ணகி யென்னும் கற்புடை 
யாளின் அற்புதச் செயல்களை விரித்துக் கூறுகிறது . அவள் இவ் 
வுலகை நீத்ததன் பின்னர் பத்தினிக் கடவுளாக வழிபடலானாள் . 
ஒருகாலத்தில் அவளுடைய வழிபாடு , இலங்கைய பட இந்தியா 
வின் பல பாகங்களிலும் பரவியிருந்தது . இலங்கையில் தமிழர் 
கள் கண்ணகியம் இன்ம வழிபட்டுவருகிறர்கள் . தென் 
இந்தியாவைவிட, இலங்கையிலுள்ள தமிழ் மாகாணங்களில் கண் 
ணகியம்மன் கோயில்கள் ஏராளமாயக் காணப்படுகின்றன . சிங் 
கள வரலாற்றின்படி முதலாம் கயவாகு ( கி . பி . 17-1--195 ) என் 
னும் அரசனே இலங்கையில் பத்தினி வழிபாட்டைபகுத்தினவ 
னென்றும் , பத்தினியின் காற்சில ற அவன் இலங்கைக் 
குக் கொண்டுவந்தானென்றும் சொல்லப்படும் . சிங்கள நாட்டில் 

இடங்களிலும் பத்தினியின் தேவாலயங்கள் காணப்படுகின் 
றன . இந்தப் பத்தினிக் கோயில்களில் • pyra ம என்னப் 
படும் சிலம்பானது இன்னும் வைத்து வணங்கப்படுகிறது . 


இந்தக் காப்பிய நூலில் கூறப்பட்ட நிகழ் சிகள் அனைத்தும் 
செங்குட்டுவன் என்னும் சேர அரசனின் ஆட்சிக்காலத்தில் நடந் 
தனவாகும் . சேரன் செங்குட்டுவனின் திருத்தம்பியாராகிய இளங் 
கோவடிகள் என்னும் அரசிளங்காரரே, துறவு நி ? லபூண்டு , 
காப்பிய நூலைப் பாடியருளினர் . பழக்காலத் தமிழ் மன்னர்களிற் 
செங்குட்டுவன் ஒரு தலைசிறந்த மன்னயை விளங்கினான் . 

இளங் 
கோவடிகளும் தாம் எழுதிய அழியாப்புகழ் படைத்த அருமைக் 
காப்பியத்தில் தமது தமையனப்பற்றிய வீரச்செயல்களையும் ஒரு 
பகுதியில் அமைத்துள்ளார் . 

இளங்கோவடிகளின் நெருங்கிய நண்பராகிய மதுரைக் கூல 
வாணிகன் சத்தலைச் சாத்தனாரால் மணிமேகலை என்னும் காப்பி 
யம் பாடப்பட்டது . அவர் புத்த சமயத்தைச் சார்ந்தவர் . அவர் 
தமது நூலாகிய மணிமேகலைல், கோவலன் மகளாகிய மணிமே 
கலை புத்த மதத்தைச் சேர்ந்து துறவுபூண்ட வரலாற்றைக் கூறு 
முகத்தானே புத்த சமயத் தத்துவங்களை யெடுத்துச் சிறந்த 
முறையில் நன்கு விளக்கியுள்ளார் . 
இந்த இரண்டு காப்பியங்களும் இரண்டாயிரம் 

ரண்டாயிரம் ஆண்டு 
களுக்கு முன்னர் , தமிழ் நாட்டில் தழைத்தோங்கிய கலைச்சிறப் 
பயுைம் , வேலைத்திற நுட்பங்களையும் , தமிழ் மக்களுடைய 


பண் 


( 36 ) 


நடனக் 


பாடுகளையும் , நாகரிக வாழ்க்கையையும் திறம்படக்கூறும் திப்பிய 

ல்களாகவுள்ளன . ஆடலும் பாடலும் பண்டைத் தமிழர் வா 
கையில் முதன்மைபெற்று விளங்கின . இந்தக் கலைகளின் மரபு 
முறைகள் எல்லாம் இப்பொழுது தென் இந்தியாவில் வழங்கப் 
படும் கர்நாடக சங்கீதம் , பரத நாட்டியம் முதலியவைகளுக்கு முற் 
றிலும் வேறுபட்டன. அக்காலத்தில் வழங்கப்பட்ட பல்வேறு 
இசைக் கருவிகளப்பற்றியு , -ஆடல் மகளிருக்கு அக்காலம் 
கொடுக்கப்பட்ட பயிற்சிகளைப்பற்றியும் அக்காப்பியங்களில் விரித் 
துக் கூறியிருப்பதைக்காண வியப்பாகவே இருக்கும் . 
கலையில் ஒரு பெண் தேர்ச்சியடையவேண்டுமானால் , ஐந்து வயது 
முதல் பன்னிரண்டு வயதளவும் அவள் தனது உடலையும் மிடற 
றையும் உரிய முறையிற் பயிறைவேண்டும் . --அவ்வாறு தேர்ச்சி 
பெற்றபின்னர் , ஆடல் அரங்கமைத்து தர் அரசன் முன்னிலையில் 
அரங்கேற்றுவது வழக்கமாக இருந்தது . இது அக்காலவரசர் 
கள் தமது நாட்டுக்கலைப் பண்பாடுகளில் தாம எடுத்துக்கொண்ட 
ஆர்வத்தை நன்கு புலப்படுத்துவதாகும் . 

திராவிட க்கள் வழங்கிவந்த பலவித இசைக்கருவிகளைப் 
பறறியும் அந்நூல் கூறுறது . அவற்றுள் நான் பூவகை யார் 
களையும் , முப்பத்தொரு வகை தோற் கருவிக uை //. நாம் காண 
லாம் . இன்னும் இசைத்துறையிலும், படத்துறையிலும் தத் 
துவ : செய்திகளைப்பற்றியும் அக்காலத்திற குறித்து வழங்கப் 
பட்ட தனித் தமியக்கலைச் சொறகாண்டு நாம மகிழலாம் . 
அச்சொற்கள் எல்லாம் இக்காலத்தில் வழக்கிறந்து மங்கிக்கிடக் 
கின்றன . மொழியை வளர்த்து வளமபடுத்துகம் (7 ம என்றபெய 
ரால் , இந்நாளில் அத தமிழக % 2 / 7 / 2 களைக் களைந்து வட 
மொழி சொற்களை நிறைய பருத்தி வழங்குகின்றனர் . 


தமிழ் எழுத்தின் வரலாறு : -- 

தொல்காப்பியம் சங்க இலக்கியமாதலியன் , அக்காலத்திலே 
யே எழுதப்பட்டிருப்பதால் , பண்டைத் தரியமக்களிடையே தமக் 
கென ஓர் எழுத்து முறைமை எற்பட்டிருந்ததா என்ற கேள்வி 
எழுதல்கூடும் . தரிய இலக்கியம் முதலில் இருந்தே எழுதப்பட்டு , 
வந்ததே தவிர , வேதங்களையும் ஏன் வட மொழி 

பால்களாம் 
போல் எழுதப்படாமல் வாயாறசொல்லி மனபயாடா செயயப் 
பட்டுவந்திருப்பதில்லையென்பது திண்ணம் . தனக்கு முன்னரே 
இருந்துவந்த இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் வருக்கவந்த 
தொல்காப்பிய நாலிலேயே எழுத்தையற்றிய இலக்கணம ஒரு 
தனி அதிகாரமாக செய்யப்பட்டிருக்கிறது . மேலும் , எழுத்து 
என்னும் சொல்லே தனித் தாமாய் இருப்பதைக் காணலாம் . 
அதேபொழுது , சமஸ்கிருத மொழிக்காக எழுந்த முதல் இலக் 
கண நூல்களில் எழுத்தைப்பற்றி யாதொரு குறிப்பும் இல்லை . 
அக்காலத்தில் ஆரியர்களுக்கு வடிவெழுத்து இல்லாததே அதர் 
குக் காரணமாகும் , 


ந .. 


[ ) 


( 37 ) 
மு . 5000 ஆண்டளவிலேயே பழந் திராவிட மக்கள் ஒரு 
வகை எழுத்து முறையைக் கையாண்டு வந்ததாகத் தெரிகிறது . 
மொஞ்சதரோக் காலத்து வழங்கிய சித்திர எழுத்துக்களிலி 
ருந்து பிரார் or 7 னும் எழுத்துமுறை எப்படித் தோன்றியிருக்க 
வேண்டுமென் / > 7) த 

லாடன் என்னும் பெரியார் ( Professor 
londlgaon ) + - > r 5 விளங்கக் -p- யுள்ளார் . இன்னும் , , ஆரியர்கள் 
எவ்வாறு இவ்வெழுத்து முறையைக் கையாண்டு தங்கள் சமஸ் 
கிருத மொழியைடளைபெறச் செய்த என்பதை , அதனால் 
இவ்வடமொழி ஆரியவித்தை சேர்ந்த மொழிகளு 
லா , சில நணங் தலாக்கொண்டு விவகாருவதை பற்றி அவ 
r கூறியுள்ளாா. ( மக்கழF ய! இல் - து நT ,ரிகம் என்னும் 
நாலை பாம்). தற்காலள்ளதமிழகத்தின் வடிவம் 
பாத்தா ) 1 * ண் ல > ! ! - து . rar N > ) ) ):// T னது - அதற்கு 
( மன் ) 41 ,4 , வட்டெழ, அ / NS ன் அம் தான் றியதாகும் . 
இவ்வெழக் ! :!/ hy y:/ T னது தென்னிந்தியாவில் ஸ்கிருதத் 
தை பெர வாத்து மறைய ஒத்து வினாகுகிறது . வட் 
- , க / 

/ , // } Fol !! A வொக் களம் தவிர , இந்தியா 
வில் , தொடர் இரில் , p தொத் 3 தடறிய இன 
னு N )! >3) " , எ த || ) }} களும் இரு துவந்தன . இவ்வகை 
பொதல் 
! // . // . ன்ம 

வண்டல் -அசோக 
i ) h ) ) ( ) ) / பாவப்பட பிடாரி பொத்துக்களோடு தொடர்பு 
தொடyT }} !,எனப்படும், சரித்திர காலத்திற்கும் முற 
பட்ட - >ெ , பாக ரான ) கண்டுபிடிக்கப்பட்ட எழுத் 
துகளுக்குப் பிறகு இந்தியாவில் ரித்திகாலத்தில் மௌரிய 
வரா ? க » ன் கட்டாக சப் பாறை , வி . ) வெட்டப்பட்டிருக்கும் 

3 I 5வம் டந்தியனவாகவுள்ளன . 

ஆதலால் , 
தொ :) !!, 7 ) பத்து முறைகள் பல்லாம் 
1) பொக படித்தாபெரிவடிவிலிருந்தே தோன்றியனவா 
ரூ 17 . 

உண்மைகளைக் கற்களிற் 
பொறித்து டுமென , ) - அகேன் போன் 1) மௌ 
சிய - அ +1, வாடல் 
பன்னியிருக்கலாம . இன்னும் , 

ரைகள் காலத்தில் வட இந்தியாவின் ஒருபகுதியை ஆண்டு 
வந்த சிரோ, 5, 7 விருந்துங்க .... பெத்து ரையைத் தெரிந்து 
பானடிரு , /, NT!! . 2,3 ) ஆதாதான் இந்தியாவில் எழுத்து 
!! 57U 

> > சொல்வது உண் > மயாகாது . 
இந்த பிரா ப்யானது . . ழாம் , 

நபராண்டில் 
3.17 

பணக்காண )- ருந்த எழுத்து முறையைப் பெரி 
துமந்திருப்பதாக அபபொழுது தெரியவருகிறது . பழங்காலத் 

மகள் நிலைதிருந்த இந்திய நாடானது அக்கால 
த்து நடுநிலக கடற்பகுதி நில மககளோடு சேர்ந்து பொதுவான 
தொரு மொரிபையும் பண்பாடுகளையும் வழங்கிவந்திருத்தல் கூடு 
மென்பதையும் நோக்காது , பழைய இந்திய எழுத்து முறையா 
னது செமிட்டி குவித்து மொழிகளிலிருந்து தோன்றியிருக்க 
லாம் என்றுக ... * சிலா நம ! கின் பனா . 


7 , I ) _in ) 


*}} <> 


{ / AT 


( 88 ) 


போனீஷிய எழுத்துவடிவிலிருந்து பிராமி வடிவம் தோன்றி 
யிருந்தாற்கூட , கடலோடும் வாழக்கையைக்கொண்ட போனீஷி 
யர்கள் நடுநிலக் கடலோரத்திலிருந்து இந்தியாவுக்குக் கடல்வழி 
யாக வந்தனரேயன்றி நிலத்தின் வழியாக வரவில்லை . 

வரவில்லை . ஆதலால் 
வட இந்தியாவைவிடத் தென் இந்தியாவோடு தான் அவர்கள் மிக 
வும் முந்திய தொடர்புடையவர்களாக இருந்திருக்கவேண்டும் . 
தமிழ்ச் சொற்கள் , முக்கியமாய் வாணிகப்பண்டங்களின் தமிழ்ப் 
பெயர்கள் பழைய ஹீபுரூ, கிரேக்க மொழிகளிற் புகுந்து காணப் 
படுகின்றன . சரித்திரகாலத்திற்கு முன்னர் இருந்து இப்பொழுது 
அழிந்து போன முகையர் ( Nugleir ) என்னும் இடத்திற் கண்டு 
பிடிக்கப்பட்ட தென்னிந்தியத் தேக்கு மரத்துண்டுகளாலும் , 
வேறு சில பொருள்களாலும் பழைய திராவிட நாட்டிற்கும் நடு 
நிலக் க ... பகுதி நாடுகளுக்கும் அக்காலத்திருந்துவந்த வாணி 
கத் தொடர்பு நன்கு விளங்குவதாகும் . இத்தகைய செய்திகளை 
யெல்லாம் பார்க்கும் பொழுது , பழைய போனிஷிய எழுத்து முறை 
யானது , முதலில் தென்னிந்தியாவிற் புகுந்து , பின்னர் நாளடை 
வில் வடபகுதிக்குச் சென்றிருக்கவேண்டுமென்று நம்புவதற்கு 
இடமுண்டாகிறது . பின்னர் , அசோகனுடைய ஆட்சிக்காலத் 
தில் அம்முறை எழுத்துக்களின் பலவகைகள் ஆரியவர் த்தத்தி 
லும் தக்கிணத்திலும் தோன்றியிருக்கவேண்டும் என்னலாம் . 


ARYAW KINGDOMS 


சங்க காலத்து இந்தியா ( கி.பி. 300 , மட்டும் ) 


ARYAN KINGDOMS 


TAMIL 


ANDHRA 
DRAVIDIAN 
TRIBAL AREA 
KARU - NADU ETC 


R. SUTLAY 


A.INDUS 


R.JUMNAS 


AR YA V ARTH A 


R. 
GANGES 


PATALIPUTTA 


VAJIRA 


SANCHI 

UJJAIN 
AVANTI 


MAGADHA 


R.NABADA 


VINDHYA 

MTS 


VANCE 


NASIK 


KALINGA 


HEENA 


GODAVARI 


KYISHA 


ONCLINADI 


MANGALAPURAM 


HERA 


PUHAR 

(KAVARIPATTINAM ) 
401 

WAAIYUR 
DALYUR 
MADURA 


MUSRI 


PANDYA 


ANURADHAPURA 


LANKA 


1 . Pandya LIT00114 BRB 
2 . Chera சேர நாடு 
3 . Mlusri- முசிறி 
1 . Karu Natiu - கர் பாடு 
5. Mangalapuran-- மங்களாபுரம் 
6 . Wisik 
7 . R. Indus -9 % 15, 
8 . Aryavartha - fulani 3, 810 
9 . R. Ganges- & T 63 
10. Vanga --- Guida 


12. Vajira DU 
1 : 3 . Avanti அவந்தி 
11 . Vindhya Mts . - Dune 
1.3. Kalinga - nilai 
10. Pengi 31:57 
17. Cbola 

Chola C11 
IS . 

Pular ( Kavaripattinam ). 

1/8551 ( 1957 Cantina L.19.0T11 ) 
19. Anuradhapura --- 

அனுராதபுரம் 


காசிக் 


னர் ஆரியவர்த்தத்தினுளர் 

அத்தியாயம் --- 7 
சங்க காலத்துத் தமிழ் அரசர்கள் 

சங்க இலக்கியத்திற் கானும் குறிப்புக்களின் உதவியால் , 
நாம் , அக்காலத்தில் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருந்த பல அரசர் 
களும் வள்ளல்களும் எவ்வாறு விளகினர் என்பதைப்பற்றித் 
தரிந்து கொள்ளலாம் . அவர்களுடைய கல்வித்திறனும் போர்த் 
திறனும் இனிது புலனாகின்றன . அல் அக்குறிப்புகள் ஒன் 
றோடொன்று தொடர்பில்லாததா , " னி நிகழச்சிகளைப்பற்றி 
யே கூறுவதால் , அக்கால ( லை பறினை 

ஒழுங்குபடுத்தித் 
தாடர்ந்தமைப்பதற்கு வழியில்லை . ரியரை எதிர்த்தெழுந்த 
போராட்டம் சங்க காலத் தமிழர் - - . . ,தில் உயிர்த்துக்கொண் 
டேயிருந்திருக்கிறது . அவ்விரு இதவரிடையும் அரசியலிலும் 
வாழ்க்கைமுறைப் பண்பாடுகளிலும் மற்பட்ட முரண்பாட்டைப் 
பற்றிய குறிப்புகள் பல சங்க இலக்கியத்தில் இடம் பெற்றுள் 

தமிழ் அரசர்கள் அதாவது ஒரு கார தெதை வைத்துக 
கொண்டு வடநாட்டு - ஆரியாக்கள் மேறபோர் 

தொடுத்து 
அவ்வாரிய வர்த்தத்தில் இரா நடத்திய வீரச் செயல் 
களை நிலை பெறுத்துங்ககாக, ஆரியப்படை கடந்த , 
வரம்பன் போன்ற விருதுப் பெயர்களைப் பூண்டனர் . 

பிந்துசாரன் காலத்தில் மௌரியப் பேரரசானது பரந்து 
தமிழநாட்டின வட எல்லைவரை வளர்க் 

வட எல்லைவரை வளர்ந்துவிடவும் , பழங்காலப் 

தமிழ்நாட்டினுள்ளும் வந்துவிடலாகாது என்ற 
உணர்ச்சியைத் தமிழ் மன்னர்கள் பெற்றிருக்கவேண்டும் . அது 
முதல் கி . பி . 335 வரை தமிழர் தங்கள தாகாப்பின் நிமித்தமாக 
வே ஆரிய மக்களுடன் போர் நடத்தவேண்டிய நிலைமை ஏற்பட் 
டிருந்தது . ஆனால் , வாய்ப்புக் கிட்டியபோதெல்லாம் தமிழ் மன் 

நுழைந்து போரை நடத்தினர் . 
அசோகனுக்குப் பின்வந்த வாகள 

வலி குன்றியவர்களாய் 
இருந்ததால் கி . . , நா வது ஆண்டளவில் மௌரியர்கள் தங் 
கள் கையிலிருந்த தக்கிணப்பகுதி நாட்டை இழந்துவிட்டன . 
ற்கு 

தப்பின் ஐந்து நாற்றண்கள் கழிந்த பின்னரே குப்தர்கள் 
என்ற ஆரியக் குடுமயத்தாரின் ஆட்சி கி . பி . முந்நூறாவது ஆண் 
ளவில் பேரரசுப்புக கொண்டு கிளம்பியது . 


களர . 


வென்று , 


* இமய 


பகையானது 


இந்த இடைப்பட்ட நீண்டகாலமாகிய ந.7 11 றுக்கு மேலான 
ஆண்டுகளில் வட இந்திய சரித்திரமான த மிகவும் துயரம் நிறை 
நதபகுதியாகும் . அலெக்யாந்தரச் சார்மதவாகளின்வழிவந்தவர் 
களாகிய இந்திய கிரேக்கர்கள் பாக்டிரியா , பார்த தியா என்னப் 
படும் தற்கால ஆங்கானிஸ்தானம், பலுசிஸ்தானம் எனனும 
பகுதியை ஆண்டுகொண்டிருந்தனர் . அவர்கள் சுமார் கி . மு . 
நூறாவது ஆண்டி 
ஆண்டில் வட நதியாவைப் 

படையெடுத்துவந்து 


னர் . 


( 40 ) 
ஆரியவர் த்தத்தின் மேலைப்பகுதியில் தங்கள் ஆட்சியை ஏற்படுத 
தினர் . அது கிறிஸ்துவின் காலந்தொடக்கமவரை நடந்துவக் 

அசோகன் இறந்த பிறகு தெறாக, ஆந்திராகள முதலாவ 
தாகத் தாங்கள் இழந்த உரிமையை மீண்டும் பெற்று , விந்திய 
மலைக்குத் தெற்கே மௌரியர்கள் கையிலிருந்த நாடனைத்தையும் 
பிடுங்கிக்கொண்டனர் . அவர்கள் அதோடு நிற்காமல் , கி . மு . 
நூறாவது ஆண்டில் ஆரிய நாடாகிய அவந்தியையும் கைப்பற்றி 

அக்காலத்திலும் கி . பி . சில நாளுண்டுகள் முடியமட்டும் 
ந்திரர்கள் பெரும்பாலும் புத்த சமயத்தைத் தழுவினவர்களா 
யிருந்தார்கள் . அவர்கள் பல விகாரங்களையும் , பள்ளிகளையும் 
கட்டுவித்து அவற்றைப் பலவகைச் சித்திரங்களாலும் , சிற்பங்க 
ளாலும் அழகுபடுத்தினர் . இக்காலத்தும அவர்களின் கலை துட் 
பங்களைத் தக்கிணத்தில் நாசிக் , அந்தா, அமராவதி போன் 
பல இடங்களிற காணலாம் . ஆந்திரர்களுடைய நாகரிக மனைப் 
பால் , இலங்கையில் கூட அவாகளின கலை நட்பங்கள் சென்று 
பயிலலுற்றன . 

அக்காலத்தில் இலங்கையி ) கட்டப்பட்ட 
பௌத்த பள்ளிகளும் மாடங்களும் - ஆந்திரர்களும் !! சிறயக் கலை 
யைப் பின்பற்றியே கட்டப்பட்டன. அக்காலதில் இலங்கையும் 
ஆந்திரர் நாடும் புத்த சமயத்தையே தழ இருந்த தால ) , இரண 
டும் நெருங்கிய தொடர்புகொண்டு விளங்- எ . 

கிறிஸ்துவின் கால ததொடக்கத்தில் 24 பேவர்த்தத இன் 
மேலைப்பகுதியை ஆண்டுவந்த இந்திய கிரேக்காகக் குவா 71 
என்னும ஒரு மங்கோலிய வகு பார் தோற்கடித்தனர். 
தியாவின் பெரும்பகுதி குவான் அரசர்களுடைய ஆளுகையின 
கீழ் வரலாயிற்று . அவர்களின் ஆட்சி தாதர்கள் எழுந்த கால : D 
வரையில் , சுமார் முந்நாறு ஆண்டுகள் கடம் வந்தது . 
வாறு மௌரியப் பேரரசின சிக்குபயன் நெடுங்காலம் வட 
இந்தியா அயலாருடைய ஆட்சிக்கு உட்பட - ருந்தது தெற்றென 
விளங்கும் ; வச்சிரம் , மகதம் , வங்கம் , தங்கை ! ) இமயத்திற் 
கும் இடைப்பட்ட பத்து + சிறாசுகள் , எனறும் இனங்களே 
சிறிது உரிமையுடன் தயரசுகளாய் விவாகிவம் தன . அக்கால 
த்தில் திராவிடத்தில் ஆண்டுவந்த தமி !! அரசர்கள் படையெடு 
த்து வென்ற ஆரிய நாடுகள் எல்லாம் கிழக்கு ஆரியவர்த்தத்திற் 
காணப்படுவனவேயன்றி , அயலார் ஆட்சியில் இருந்துவந்த 
மேலைப்பகுதி ஆரியவர்த்தத்தில் இல்லையெனபது குறிப்பிடத் 
தக்கது . 


.. 


} } / 


முதன் முதல் வட இந்தியாவை படையெடுத்த கரிகாலன , 
அக்கரிகாலனால் வெல்லப்பட்ட சிறந்த வீரகிைய பெருக சோலா 
தன் என்னும் சேரமன்னன் , பாண்டிய அரசன ஆரியப்படை 
கடந்த நெடுஞ்செழியன , அவன் காலத்தவனய இமயவரம்பன 
நெடுஞ்சேரலாதன் , சேரன் செங்குட்டுவன் , அவன மைத்துன 
னான கிள்ளிவளவன் என்னும் சோழன் , சோழன் நலங்கிள்ளி, 
தலையாலங்கானத்துச் செருவென்ற நெடுஞ்செழியன் , பெருநற் 


( 41 ) 


கிள்ளி , பாண்டியன் மாறன் வழுதி , உக்கிரப் பெருவழுதி , சேரல் 
இரும்பொறை முதலிய மன்னர்கள் சங்க காலத்தரசர்களுள் மிக 
வும் பெயர் பெற்றவர்கள் ஆவார்கள் . 

இவர்களுள் கரிகாலனையும் செங்குட்டுவனையும் தவிர , ஏனை 
யோர்கள் எல்லாரும் தழிழ்நாட்டு எல்லைக்குள நிகழத்திய போர்ச் 
செயல்களாலும் , தமிழ்ச சங்கத்தை ஆதரித்துவந்த வண்மையா 
லும் பெயர் பெற்றவர்கள் . ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழிய 
னும் , இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனும் , அவர்களின் சிறப்புப் 
பெயர் தெரிவிக்கிறபடி , ஆரியர்களை எதிர்த்து ஏதோ வெற்றி 
கொண்டார்கள் என்று மட்டும் தெரிகிறதேயொழிய வேறு விரி 
வான செய்தி யாதும் தெரிவதற்கில்லை . 


நன்கு 


சோழன் கரிகாலன் : 
திராவிடநாட்டு வீர மன்னர்களில் மிகவும் முந்தியவனும் 

தெரியப்பட்டவனுமாகவுள்ளவன் சோழன கரிகாலன் .. 
அவன் இளஞ்சேட் சென்னி என்பவனுடைய 

மகனென்று எழு 
தப்பட்டுள்ளது . இளஞ்சேட் சென்னி என்னும் பெயரிலிருந்தே 
அவன் ஒரு சோழ அரசனின் தம்பி என்பது புலப்படும் . கரிகா 
லன் தன் வயிற்றிற் கருவுற்றிருக்கும்பொழுதே சோழ அரசைத் 
தாயகமாகப் பெற்றானென்று கூறப்படுகிறது . இதனால் அவன் 
பிறக்கும் முன்னரே அவன தந்தையும் , அத்தந்தையின் தமைய 
னான சோழ மனனனும் இறந்துவிட்டனர் என்பது விளங்கும் . 
அவனுடைய இளமைப் பருவத்தில் சோழநாட்டின அரசாட்சி 
சில தலைவர்களுடைய கையில் இருந்து வந்தது. உரியகாலத்தில் 
கரிகாலனுக்குப் பட்டம் சூட்டிவைப்பதாக அவர்களுக்கு எண்ண 
மில்லை . ஒரு சிங்கக் குட்டியைக் கூட்டில் அடைப்பது போல் , கரி 
காலனை அடைத்துச் சுற்றிலும் காவலாளர்களும் , ஒற்றர்களும் 
சூழ்ந்திருந்ததாகக் கூறப்படுகிறது . அவனுடைய இளமைப்பரு 
வத்தைப்பற்றி எத்தனையோ கட்டுக் கதைகள் உண்டு . இளைஞ 
வான அவனைப் பல ஆண்டுகள் சிறையிலிட்டு வைத்திருந்ததாகச் 
சொல்லப்படும் . அவன் தாய் மாமனான இரும்பிடர்த்தலையார் 
சேரநாட்டில் வதிந்துவந்ததால் , கரிகாலன் மெதுவாகச் சிறையி 
னின்றும் தப்பியோடிச் சேரநாட்டை அடைந்தான் . பின்னர் , 
கரிகாலனுக்குத் துயர் விளைத்த ஆட்சியாளர்களமேல் சோழநாட் 
டுக் குடிமக்கள் சீறியெழுந்து அவாகளைத் துரத்திவிட்டுக் கரிகால 
னைக் கொண்டுவந்து முடிசூட்டிய தாகக் கதைகள் கூறுகின்றன . 

கரிகாலன் சோழநாட்டாட்சியைக் கைக்கொண்டவுடனே 
பல சிற்றரசர்களின் தலைமையில் நாட்டில் கலகம் விளைவித்துக் 
கொண்டிருந்த பல கூட்டத்தார்களையும் தன் கீழ ஒன்றுபடுத்தும் 
வேலையை மேற்கொண்டான் . அவ்வாறே ஒளியர் , அருவாளர் 
என்ற 

இரண்டு முரட்டுக் கூட்டத்தார்களையும் அடக்கித் தன் 
னடிப்படுத்தினான் . இவ்விதம் உட்பகை களைந்து தன் நாட்டை 
ஒன்றுபடுத்தினதும் , தன்னோடொத்த சேரபாண்டியர்களைத் 
தாக்கும்படியான வலிமை அவனுக்குப் பிறந்தது . 


அவர்கள் 


( 42 ) 


ருவரும் தன் இளமைப்பருவத்தில் தன் பகைவர்களாயிருந்த 
ஆட்சியாளர்களுக்கு உதவி புரிந்துவந்தவர்கள் . இப்பொழுதும் 
போர்க்கோலம் பூண்டு சோழநாட்டைத் தாக்க முனைந்துள்ளார் . 
கரிகாலன் தன் படைக்குத் தானே தலைமை தாங்கிச் சேரபாண்டி 
யரை எதிர்த்தான் . வெண்ணி என்னும் போர்க்களத்திற் கடும் 
போர் நடந்தது , அக்காலத்திற் புகழ்வாய்ந்த போர்வீரனாய் 
விளங்கிய பெருஞ்சேரல் என்னும் சேரமன்னன் கரிகாலனோடு 
தனியே போர் செய்யக்கருதி , அவன் நிற்கும் இடம் நோக்கி விரை 
ந்துவந்தான் . அப்பெயர்வாய்ந்த சேரன் தன்னை நோக்கி வருவ 
தைக்கண்ட கரிகாலன் தன் கணைகளைச் சரமாரியாய் அவன்மீது 
பொழிந்தான் . அவற்றைப் பொருட்படுத்தாது முன்னேறிவந்த 
சேரன் சற்றே திரும்பித் தன் துணையாட்களைப் பார்க்கவும் , அவ் 
விமைப்பொழுதினுள்ளே சோழன் கணையொன்று சேரன் முது 
கிற் பட்டுவிட்டது. ஆனால் அது மேலாகப் பட்டுவிழுந்ததால் 
பெருஞ்சேரல் அப்பொழுது அதைக் கவனிக்கவில்லை . அன்று 
முழுதும் போர் நடந்து ஒரு முடிவுக்கு வராததால் அன்றிரவில் 
இரு பக்கத்தாரும் போரை நிறுத்திவிட்டுத் தம் பாடிகளுக்குச் 
சென்றனர் . அங்குத் தன் படைத் தலைவர்கள் புடைசூழ சோ 
மன்னன் வீற்றிருந்து தன் விழுப்புண்களைச் சோதிக்கும் பொழுது 
தான் தன் முதுகிற் பட்டிருந்த கோறையைக் கண்டான் . 
தும் மனம் புண்பட்டுக் கலங்கினான் . முதுகில் வடுப்பட்டதே. 
என்று விம்மினான் . தற்செயலாய்ப்பட்ட அக்கோறை ஒரு குற்ற 
மாகாது என்று அவனைச் சேர்ந்தோர்கள் எவ்வளவோ எடுத் 
துக் கூறியும் , தம் முன்னோர்கள் மானம் குலைந்ததேயென்று 
துளங்கினான் . மறுநாள் போர்க்களம் செல்லு தலையும் நாணி 
விடுத்தான் . வாளொடு வடக்கிருந்து உயிர் நீத்தான் . 


கண்ட் 


ஆட் 


அவ் வெண்ணிப் போரில் கரிகாலன் மிக எளிதில் வெற்றி 
மாலை சூடி , பாண்டிய நாட்டையும் சேர நாட்டையும் தன் ஆட்சியி 
னுட்படுத்தினான் . தமிழர் சரித்திரத்தில் முதன் முறையாகத் 
தமிழ்நாடு ஒன்றுபட்டு ஒரு குடையின் கீழடங்கியது இதுவேயா 
கும் . அவ்விதம் தமிழ்நாடு அறிவும் அறமும் செறிந்த தன் 
சியின் கீழே வந்ததும் , கரிகாலன் திராவிட நாட்டின் பழைமை 
யான எல்லையை அகற்றி அதற்கப்பாலும் தனது ஆட்சியைப் பா 
வச் செய்யவேண்டுமென நினைந்தான் . வடக்கே , முதலில் ஆம் 
திரர்களே பகைவர்கள் . அசோகன் இறந்தபிறகு ஆந்திரர்கள் 
எவ்வாறு வலியோங்கிவிட்டனர் என்பதை முன்னரே 

பார்த் 
தோம் . மூன்றாவது நூற்றாண்டின் தொடக்கம்வரை அவர்கள் 
மேலோங்கியிருந்தாலும் , இடையிடையே அவர்கள் தலைசாய்ந்த 
தும் உண்டு . சோழன் கரிகாலன் முன்னேறிவந்த நாளில் ஆங் 
திரர்கள் சிறிது பின்னொதுக்கப்பட்டே கிடந்தனர் . 

கரிகாலன் காலத்தில் ஆந்திரநாடு பல அரசுகளாகப் பிரிக் 
திருந்தது . அவற்றுள் 

அவற்றுள் ஒன்பது அரசுகள் ஒன்றுகூடித் தமிழ் 
மன்னன் கரிகாலனைத் தடுத்தனர் . வாகை என்னும் போர்க்கள 
த்தில் ஏழுநாள் போர் நடந்தது . அதில் ஆந்திரர் முறியடிக்கட் 


( 43 ) 


என்று 


பட்டனர் . இவ்வாறு ஆந்திரர்கள் தோல்வியுறவும் , கரிகாலன் 
ஆரியவர்த்தத்தினுட் செல்வது எளிதாகிவிட்டது . கரிகாலன் 
வச்சிரம் , மகதம் , அவந்தி என்ற ஆரிய நாடுகளைத் தாக்கிய 
பொழுது , தமிழர் இனத்தையே சேர்ந்தவர்களான ஆந்திரர் 
களும் அவனுக்கு உதவியாய்த் துணை புரிந்தனர் என்று கொள்ள 
இடமுண்டு . கரிகாலன் காலத்திருந்த புலவர்களும் எழுத்தாளர் 
களும் அவன் வடவர்களை வென்றான் என்று மட்டும் குறித்தனரே 
யன்றி , அதைப்பற்றி வேறொரு செய்தியும் கூறிற்றிலர் . ஒரு 
வேளை அவர்கள் எழுதிவைத்தவை இப்பொழுது தொலைந்து 
போயிருக்கலாம் . அது எப்படியாயினும் , சிறிதுகாலம் கழித்து 
எழுதியவர்கள் , தமிழர் படையானது கரிகாலன் தலைமையில் கங் 
கையைக் கடந்து இமயமலையின் கீழ் அடிவாரத்தைச் சேர்ந்ததாக 
வும் , அதற்கு மேற்கடந்து செல்லாதபடி அம்மலையானது தடு 
த்துவிட்டதாகவும் , அவர்களுக்குக் கிடைத்த ஆதாரங்களைக் 
கொண்டு , குறித்துள்ளனர் . வெப்பம் வாய்ந்த தென்பகு தியிற் 
பிறந்து வளர்ந்த தமிழர்படை இமயத்தின் குளிருக்கு ஆற்றாது , 
திரும்பிவிடுவதே நன்றென்று கொண்டனர் . கரிகாலன் ஒப்பற்ற 
தனது வெற்றியின் சின்னமாகச் சோழரது புலிப்பொறியை அம் 
மலையின் ஒரு கல்லிலே பொறித்துவிட்டு மீண்டான் 
சொல்லப்படுகிறது . ஆனால் , கரிகாலன் வட இந்தியாவில் தான் 
வென்ற நாடுகளைத் தன் ஆட்சியின் கீழ்க் கொண்டுவந்ததாகத் 
தெரியவில்லை . வச்சிரம் , மகதம் , அவந்தி என்னும் நாடுகள் கரி 
காலனுக்குக் கணக்கற்ற பொன்னும் மணியும் வேறு பல பொ 
ருள்களும் றையளந்ததாகச் சொல்லப்படுகிறது . 

ஆனால் 
அவன் ஆந்திரநாட்டை அவ்வாறு விட்டுவிடவில்லை . அவன் 
தனது குடும்பத்தாரிற் பலரைத் தக்கிண நாடுகளிற் சிற்றரசர் 
களாகவும் படைத் தலைவர்களாகவும் நிலைநாட்டிவைத்தான் . 
இவ்விதம் நியமிக்கப்பட்ட சிற்றரசர்களின் வழித்தோன்றல்கள் 
பிற்காலத்தில் தெலுங்குச் சோழர்கள் என்னும் பெயரால் விளங் 
கினர் . பதினான்காம் நூற்றாண்டிற்கூட பஸ்தார் போன்ற வடக் 
குப் பகுதியிலுள்ள ஆந்திரத் தலைவர்கள் சிலர் , தாங்கள் கரிகால 
னின் கான் முளைகள் எனப் பெருமை பாராட்டிக்கொண்டிருந்த 
னர் . ( Epigraphica Indica 11 பக்கம் 338 ) கரிகாலன் தன் தலை 
நகரை உறையூரிலிருந்து காவிரி கடலொடு கலக்கும் இடத்துள்ள 
துறைமுகமாகிய காவிரிப்பூம் பட்டினத்திற்கு மாற்றிக்கொண் 

இச்சோழர் தலைநகராகிய காவிரிப்பூம்பட்டினம் காவிரி 
யோரமாய்ப் பல மைல் அளவுக்குப் பரந்து விரிந்து அழகுடன் 
தோன்றியதாகப் பட்டினப்பாலை என்னும் நூலில் இருந்தும் , 
மற்ற நூல்களிலிருந்தும் நாம் தெரிகிறோம் . அப்பட்டினம் மாட 
மாளிகைகளும் கூட கோபுரங்களும் நிறைந்து விளங்கியது . அயல் 
நாட்டிலிருந்து வரும் வாணிகக் கப்பல்கள் பாயைக் களையாதும் , 
பாரம் பறிக்காதும் , கரை வரையும் தடையின்றி வந்து தங்கள் 
பண்டங்களை இறக்குமதி செய்தன . இவ்விதம் வந்திறங்கிய பண் 
டங்கள் குவியல் குவியலாக , சோழனின் புலி இலச்சினை பொறித் 
தல்வேண்டிக் காத்துக்கொண்டிருக்கும் . அயல்நாட்டு வாணிகத் 
தால் உண்டாகும் நன்மையை உணர்ந்த கரிகாலன் ரோமர்களை 


டான் . 


( 44 ) 


யும் பிறநாட்டு வணிகர்களையும் தன் நாட்டுக்கு வரும்படிச் செய்து 
அவர்களுக்கு வேண்டிய பண்டகசாலைகளையும் அமைத்துக்கொடு 
த்தான் . காவிரிப்பூம்பட்டினத்து வீதிகளில் இக்கலந்தரு திருவிற் 
புலம்பெயர் மாக்கள் நிறைந்து காணப்பட்டனர் . அவர்கள் அனை 
வரும் வாணிகத் தொழிலையே மேற்கொண்டிருந்தனர் . 


சோழநாட்டு மக்களின் பிழைப்புக்கு முக்கியமாயிருந்த உழ 
வுத் தொழிலும் நன்கு பேணப்பட்டுவந்தது . 

கரிகாலன் நூறு 
மைல் அளவுக்குக் காவிரியாற்றில் கரை கட்டி நீர்வளஞ் செழிக்கச் 
செய்தான் என்று சொல்லப்படுகிறது . 


நெடுஞ் செழியனும் நெடுஞ் சேரலாதனும் : -- 

கரிகாலன் இறந்த பின்னர் சோழர் ஆட்சி பிற நாடுகளில் 
நிலைத்திருந்ததாகத் தெரியவில்லை. பாண்டியனும் சேரனும் முன் 
போல் தங்கள் ஆளும் உரிமையைக் கைப்பற்றிக்கொண்டனர் . 
கரிகாலனுக்குப் பின்னர்த் தோன்றிய நெடுஞ் செழியன் என்னும் 
பாண்டியனும் , நெடுஞ் சேரலாதன் என்னும் சேரனும் வட இந்தி 
யாவைப் படையெடுத்ததாகச் சொல்லப்படும் கரிகாலன் 
னும் நெடியோன் அமைத்த தமிழ்ப் பேரரசானது வட இந்தியா 
வில் நிலை குலைவதைத் தடுக்கும் முயற்சியில் அவ்விரு அாசர்க 
ளும் ஆரியர்களோடு போராடும்படி நேர்ந்திருக்கலாம் . அதைப் 
பற்றி நாம் அதிகமாக ஒன்றும் தெரிந்துகொள்ள இயலாமைக்கு 
வருந்த வேண்டியதாகத்தானிருக்கிறது . நெடுஞ் சேரலாதனுக் 
குப்பின் அவன் மகன் செங்குட்டுவன் அரசனானால் 


என் 


சேரன் செங்குட்டுவன் : 

செங்குட்டுவன் பட்டத்திற்கு வந்தபொழுது சோழ நாட்டில் 
அவன் மைத்துனன் கிள்ளி வளவனுக்கும் வேறு ஒன்பது சோழ 
இளவரசர்களுக்கும் இடையே உட்போர் நடந்துகொண்டிருந்தது . 
செங்குட்டுவன் கிள்ளி வளவனுக்காக உதவி புரிந்து , அவனை 
எதிர்த்த ஒன்பது அரசிளங் குமரர்களையும் நேரிவாயில் என்னும் 
இடத்தில் வென்று , சோழநாட்டில் அமைதியும் ஒழுங்கு முறை 
யும் நிலவும்படி வைத்தான் . பின்னர் , செங்குட்டுவன் பாண்டி 
மன்னனையும் தனது தலைமையை ஏற்றுக்கொள்ளும்படி செய்து , 
இவ்வாறு தமிழ் மக்களுக்குத் தான் ஒரு பேரரசனாய் விளங் 
கினான் . 


செங்குட்டுவனின் தம்பியாராகிய இளங்கோவடிகள் , தாம் 
எழுதிய சிலப்பதிகாரம் என்னும் காப்பிய நூலில் , பத்தினிக் கட 
வுள் என்று தமிழ் நாடு முழுதும் போற்றும் கண்ணகிக்குச் சேர 
அரசன் கல்லெடுத்துக் கோயில் கட்டிய வரலாற்றினை விரித்துக் 
கூறியுள்ளார் . தமிழர்களுக்குப் புனிதமான பொதிய மலையிலி 
ந்து கருங்கல் வெட்டி அதில் கண்ணகியின் திருவுருவை அமைக் 
கும்படிச் சிற்பிகளுக்குக் கட்டளை பிறப்பிக்கும் வேளையில் , ஆ 

ரிய 
வர்த்தத்திலிருந்து ஒரு பார்ப்பனன் சேரர் பெருந்தகையின் 


( 45 ) 


அவையில் வந்து தோன்றினான் . அவ்வாறு தோன்றிய பார்ப்ப 
னன் , வட நாட்டில் நடந்த விருந்தொன்றில் கங்கையின் வடக்கே 
ஆண்டுவந்த சில ஆரிய மன்னர்கள் கூடி , ஆரிய வர்த்தத்தில் 
தங்களைப்போன்ற வீரர்கள் இல்லாத வேளையில் தான் தமிழர்கள் 
அங்குப் படையெடுத்து வர முடியும் என்று தமிழர்களை இழிவுபடு 
த்திப் பேசிய செய்தியைச் சேர மன்னனுக்குத் தெரிவித்தான் . 

னைக் கேட்டவுடனே செங்குட்டுவன் பத்தினிக் கடவுளு 
க்கு இமயமலையிலிருந்து கல் எடுத்து அதைக் கங்கையில் நீராட் 
டிக்கொண்டுவருவதெனத் தீர்மானித்தான் . 


சான் . 


இவ்வாறு முடிவு செய்தது ஆரிய மன்னர்களைப் போருக்கு 
அறைகூவி வட காட்டைப் படையெடுப்பதற்கு ஒரு வழியாக 
வாய்த்தது . ஒரு நல்ல நாளிலே பதினாயிரம குதிரைப் படையும் , 
ஐயாயிரம் யானைப் படையும் , நூறு தேர்ப்படையும் கொண்ட பெ 
ருங் காலாட் படையுடன் ஆரிய வர்த்தத்தின் மேற் கிளம்பிச்சென் 

அவன் முதலில் நீலகிரி மலையில் தங்கி , அங்கு வந்த சிற் 
றரசர்கள் கொடுத்த திறைகளையும் , படையு தவியையும் பெற் 
றுக்கொண்டான் . மற்றும் , கருநடரும் , ஓவியரும் , குடகரும் தங் 
கள் படையு தவியை அளித்தனர் . அவ்வமயம் ஆந்திர மன்னர் 
களாயும் , சிற்றரசர்களாயும் ஆண்டு வந்தோரிற் பலர் கரிகால 
னால் நியமிக்கப்பட்டோரின் வழிவந்தவர்கள் என்பதும் நினைவிலி 
ருக்கவேண்டும் . அவர்களும் செங்குட்டுவனோடு நட்புக்கொண்டு 
அவன் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கவேண்டும் . செங்குட் 
டுவனுக்குக் கங்கைக் கரைவரையில் செல்வாக்கு இருந்துவந்ததா 
கத் தெரிகிறது . மாளவத்திலிருந்து நாற்றுவர் கன்னர் என்ப 
வர்கள் நில கிரிக்கு வந்து , செங்குட்டுவனைக் கண்டு , அவனைப் 
போருக்குச் செல்லவேண்டாம் என்று எவ்வளவோ தடுக்க முய 
ன்று பார்த்தனர் . தாங்களே இமயமலைக்குச் சென்று கற் கொ 
ண்டு வருவதாகச் சொல்லிப் பார்த்தனர் . அதற்குச் செங்குட்டு 
வன் , 

பால குமரன் மக்கள் மற்றவர் , காவா நாவிற் கனகனும் 
விசயனும் , விருந்தின் மன்னர் தம்மொடுங் கூடி , யிருந்தமிழாற்ற 
ல றிந்திலராங்கெனக் , கூற்றக்கொண்டிச் சேனை செல்வது 
என்று கூறி , அதனால் தான் மேற் செல்லவேண்டிய கடப்பாட் 
டை நூற்றுவர் கன்னருக்குக் காட்டி , தனது படைத் தலைவனான 
வில்லவன் கோதை என்பவனைப் படையுடன் கிளம்பும்படிக் கட் 
டளையிட்டான் . இதனால் கங்கையாற்றுக்கு வடக்கேயுள்ள ஆரிய 
மன்னர்களைத் தாக்கவேண்டியே செங்குட்டுவன் அவ்வாறு சினங் 
கொண்டெழுந்துள்ளான் 

என்பதை 

அறியலாம் . 
ஆரியவர்த்தத்தின் மேலைப்பகுதியை அவன் ஒன்றும் செய்யாது 
விட்டுவிட்டான் . சில மாதங்களிற் செங்குட்டுவனது வீரப் படை 
யினர் கங்கையாற்றின் தென் கரையை அடைந்ததும் அங்கு நூற் 
றுவர் , கன்னர் கொண்டு வைத்திருந்த படகுகளில் ஏறிக் கங்கை 
யைக் கடந்தனர் . அப்பொழுது கங்கைக்கு வடக்கேயுள்ள நாடு 
களை உத்தரன் , விசித்திரன் , உருத்திரன் , பைரவன் , சித்திரன் , 
சிங்கன் , தனுத்தரன் , சிவே தன் , கனகன் ,, விசயன் என்னும் 


ஆதலால் 


( 46 ) 


னர் . 


. 


ஆரிய அரசர்கள் ஆண்டுவந்தார்கள் .. அவர்களுள் கனகனும் , 
விசயனுமே செங்குட்டுவனுக்கு முக்கியமான எதிரிகள் . 

கங்கை 
யின் வட கரையில் தமிழ்ப் படைகளை ஆரிய மன்னர் தாக்கினர் .. 
குயிலாலுவம் என்னும் இடத்தில் பெரும் போர் நடந்தது . 
னெண் கணப்பொழுதினுள் ஆரியர் படையெல்லாம் துகள் பட்டு 
நாலா பக்கமும் சிதறியோடியது . ஆரிய மன்னர்கள் பெண்கள் 
போலவும் , சாம்பலைப் பூசியும் , சடை முடி தரித்தும் , வாளை ஒளி 
த்து இசை வங்கியம் எடுத்தும் , உருமாறித் தப்பியோட முயன்ற 

ஆனால் முடிவில் கண்டுபிடிக்கப்பட்டனர் . விண்ணையிடிக்குந் 
தலை இமயம் எனும் வெற்பையிடிக்கும் திறனுடைய தன் இனத்த 
வராகிய தமிழ் மக்களின் மானத்தையும் வீரத்தையும் நிலைநாட் 
டிக் கொள்ளைப் புகழ் கொண்ட செங்குட்டுவன் , அவ்வாறு தான் 
வென்றுகொண்ட அந்நாட்டிலே சிலநாள் தங்கியிருந்தான் . 
அதற்குள் கண்ணகி உருவமும் எழுதி . முடிந்தது . அப்படிவத் 
தைக் கங்கையில் நீராட்டிய பின்னர் , போரிற் கொள்ளை கொண்ட 
பெரும் பொருளையும் திறைகளையும் வாரிக்கொண்டு தமிழர் படை 
யானது , மூன்று ஆண்டுகள் கழித்து வீடு திரும்பியது . செங் 
குட்டுவன் வெற்றித் திருவுடன் தனது நகரினுள்ளே சென்ற 
காட்சி சிலப்பதிகாரத்தில் சித்திரித்திருப்பதைப் படிக்கும் பொ 
முது , அப்பேர்ப்பட்ட காலங்களில் ரோமாபுரியில் நிகழ்ந்ததாகக் 
கூறப்படும் கண்ணைப்பறிக்கும் காட்சிகளே நமக்கு நினைவில் 
வந்து நிற்கும் . ஆனால் ரோமர்களைப்போல் தமிழர் சிறையெடு 
த்த பகைவர்களைக் கொன்ற றியார் . 

அதற்கு மாறாக செங்குட்டு 
வனால் சிறைப்பிடிக்கப்பட்ட ஆரிய அரசர்களில் , கனகனும் விசய 
னும் தவிர மற்றனைவரும் , செங்குட்டுவனின் தலைமையை 
வழிமொழிந்த பின்னர் , தங்கள் நாடுகளுக்கு அனுப்பப்பட்டனர் . 
கனகனும் , விசயனும் பேடியர் கோலம் பூண்டு தப்ப முயன்ற 
தால் , அப்பெண்ணுடை தாங்கியவாறே , கண்டோர் நகைத்து , 
இகழும் விதத்தில் , சோழ நாட்டிற்கும் பாண்டி நாட்டிற்கும் தமி 
ழுலகறிய அனுப்பப்பட்டனர் . ஆனால் சோழனும் பாண்டியனும் 
அச்செய்கையை ஒப்பின தாக இளங்கோவடிகள் கூறவில்லை . 
செங்குட்டுவன் அவ்வாறு தோல்வியுற்ற அவ்விருவரையும் செய் 
தது அடாது என்றே அவர்கள் கருதினர் . 

அதன் பின்னர் , செங்குட்டுவன் பத்தினிப் படிவத்திற்கு ஒரு 
கோயில் கட்டுவித்தான் . அந்நடு கல் விழாவிற்கு வெளிநாட்டு 
மன்னர்கள் பலரும் வந்திருந்தனர் . அவர்களுள் கடல் சூழ் இலங் 
கைக் கயவாகு மன்னனும் ஒருவன் . கி . பி . 174 முதல் 195 வரை 
இலங்கைக்கு மன்னனாய் இருந்த முதலாம் கஜபாகு என்பவனே 
அவ்வாறு செங்குட்டுவனின் விருந்தினனாய் விளங்கியவன் என்று 
கொள்வதில் யாதொரு தடையுமில்லை . சிங்களர்கள் கூறுகிற 
கதை வரலாற்றின்படி , கஜபாகு என்பவனே பத்தினி வழிபாட் 
டை இலங்கையினுட் புகுத்தினவன் . ஆதலால் , சேரநாடு செ 
ன்று வந்ததன் விளைவாகவே , அவன் அவ்வாறு செய்திருக்க 
வேண்டும் . இத்தகைய வழிபாடு புத்த சமயத்திற்கு ஒவ்வாத 
தொன்றாயிருந்தபடியால் , பௌத்த முனிவர்கள் எழுதிய மகா 


ஏற்று 


வ 


( 47 ) 


(ை ல் 


1 


மன் 


வம்சம் என்னும் நூலில் இச்செய்தியைப்பற்றி ஒன்றும் கூறாது 
விடுத்தனர் போலும் . 

அதற்குப் பல நூற்றாண்டுகளுக் 
குப் பின் எழுந்த இராஜாவளி என்னும் நூலில் ஒரு விசித்திர 
மான கதை சொல்லப்படுகிறது . கஜபாகு என்பவன் நீல மகா 
யோ தயன் என்னும் அரக்கனைக் கூட்டிக்கொண்டு தஞ்சை மன் 
னன் முன்னிலையில் திடீரெனத்தோன்றி , அங்குச் சிறைப்பட்டுக் 
கிடந்த பன்னீராயிரம் சிங்களர்களை விடுவிக்கும்படிக் கேட்டான் . 
அம்மன்னவன் அதை மறுக்கவும் , அவர்கள் இருவரும் தங்கள் 
உடல்வலித் திறனைப் பல அதிசயச் செயல்களைப் புரிந்து காட்டி , 
அத்தகைய வலி படைத்த மல்லர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் 
இலங்கையின் கரையிலிருந்து கடல் கடந்து வரக் காத்துக்கொண் 
டிருப்பதாகவும் கூறி அச்சுறுத்தினர் . உடனே தஞ்சை 
னன் நடு நடுங்கி , தான் சிறை வைத்திருந்த பன்னீராயிரம் சிங் 
களர்களையும் விடுவித்தது மன்றி , அதுபோல் இரண்டு மடங்கான 
தமிழர்களையும் சேர்த்து இலங்கைக்கு அனுப்பிவைத்தான் . 
இன்னும் , அந்தக் கதையின்படி , தமிழர்கள் வழிபட்டு வந்த பத் 
தினிக் கடவுளின் காற்சிலம்பு ஒன்றையும் கஜபாகு இலங்கைக்கு 
எடுத்துச்சென்றான் . இலங்கைத் தீவினுள் பத்தினி வழிபாடு 
புகுந்த வரலாற்றினை , மகா வம்சத்தை எழுதினோர் வேண்டு 
மென்றே கூறாது விடுத்திருக்கலாம் . ஆனால் இராஜாவளி குறிப் 
பிடுவதுபோல் , கஜபாகு என்பவன் , வரலாற்று முறைக்கே பொ 
ருந்தாப் புதுமைய தாய்த்தான் குருதி சிந்தாமலே கைக்கொண்ட 
வெற்றியின் அறிகுறியாக மட்டும் அச்சிலம்பைக் கொண்டு சென் 
றிருந்தால் , அதை ஏன் மகா வம்சம் குறித்திருக்கக்கூடாது என் 
பது தான் விளங்கவில்லை . இராஜாவளியிற் குறிப்பிட்டுள்ள இந் 
தக் கதையானது வெறுங் கட்டுமானமும் கற்பனையுங் கொண்ட 
தாய் , நடக்கமுடியாத நிகழ்ச்சிகளைக் கூறியிருப்பதால் , அதன் 
உண்மையை நாம் நம்பக்கூடவில்லை . மேலும் , சரித்திர உண்மை 
க்கு மாறானவிதமாய் , சோழ அரசனைத் தஞ்சை மன்னன் என்று 
குறிப்பிட்டுள்ள தாலும் , தஞ்சை நகரமானது ஒன்பதாம் நூற் 
றா ண்டிற்கு முன் கேட்கப்படாததாலும் . இது மிகப் பிந்திய காலத் 
தில் கற்பித்து நுழைத்ததொரு கட்டுக்கதை என்பது தேற்றமா 
கும் . னால் , கயவாகுவின் காலத்தில் எழுந்த நூலாகிய சிலப் 
பதிகாரத்தில் கடல்சூழ் இலங்கைக் கயவாகு கல்நாட்டு விழா 
விற்கு வந்திருந்தானென்று உரிமை பாராட்டி , வலிந்துகொள் 
-ளாது இயல்பு முறையாகக் கூறப்படுவதாலும் , சிங்களர்களு 
டைய கேள்விக்கதை வரலாற்றிலும் கஜபாகு இலங்கைக்குப் பத் 

வழிபட்டானென்று 
சொல்லப்படுவதாலும் , இக்காலத்தும் அச்சிலம்பின் வழிபாடு 
அங்குப் பத்தினிக் கோயில்களில் நடந்து வருவதாலும் , கயவாகு 
என்பவன் யார் என்பதும் , எதற்காகத் தமிழ்நாட்டிற்குச் சென் 
றான் என்பதும் நமக்கு ஐயந்திரிபறத் தெளிவுறும் என்பது 
திண்ணம் . 


செங்குட்டுவன் அமைத்த பேரரசு எவ்வளவு காலம் நிலைத்தி 
இருந்தது என்று தெரியவில்லை . எல்லாப் பேரரசுகளையும்போல் , 


( 48 ) 


அதுவும் அதை நிலை கேர்லியவன் மறைந்த பின்னர் சிதைந்து . 
போயிருக்கவேண்டும் . அதன் பிறகு ஒரு நூற்றாண்டளவு சரித் 
திரத்தின் போக்கை நாம் தொடர்ந்து செல்லமுடியவில்லை . எத் 
தனையோ மன்னர்கள் தமக்குள் போர் செய்துகொண்டதாகச் 
சொல்லப்படுகிறது . 


ந்து 


என்று 


மாறன்வழதி : சேரல் இரும்பொறை : தலையாலங்கானத்துச் 
செருவென்ற நெடுஞ்செழியன் : 

மாறன்வழுதி சேரல் இரும்பொறை என்னும் இருவர்கள 
டைய ஆதரவில் கடைச்சங்கம் நன்கு நடந்துவந்ததாகத் தெரிகி 
றது . 

செங்குட்டுவனுக்குப் பிறகு, தமிழ் மன்னர்களுக்குள் சிற 

விளங்கியவன் நெடுஞ்செழியன் என்னும் பாண்டியன் . 
அவன் சேரனையும் சோழனையும் தலையாலங்கானம் என்னும் இடத் 
தில் பொருது வென்ற புகழினை யுடையான் . அதனால் அவன் 
தலையலங்கானத்துச் செருவென்ற நெடுஞ்செழியன் 
போற்றப்பட்டான . அவன் இவ்வாறு திராவிட நாடு முழுவதி 
லும் தன் ஆட்சியை செலுத்தியதோடு அமையாது , அதன் எல் 
லைக்கு அப்பாலுள்ள கொங்கு நாட்டையும் வென்று ஒரு பேராசை 
நிறுவின பெருமையைக் கொண்டான் . அவன் பாடிய பாடல்கள் 
சில புறநானூற்றிற் காணப்படுவதால் , ஒரு சிறந்த புலவனாகவும் 
விளங்கினான் என்று தெரிகிறது . 
சோழன் பெருநற் கிள்ளி : -- 

நெடுஞ் செழியனுக்குப் பிற்காலத்தில் தோன்றியவனான 
பெருநற் கிள்ளி என்னும் சோழ அரசன் -ஆரிய முறைப்படி லே 
தச் சடங்குகளுடன் முடி தரித்துக்கொண்டான் என்று சொல்லப் 
படுகிறது . 

இச்செய்தி ஆரியப் பார்ப்பனர்களுடைய செல்வாக்கு 
தமிழ்நாட்டில் வளாந்து வந்ததைத் தெரிவிக்கிறது . இவனுககு 
முன்னரே கரிகாலன் வேத வேள்விகள் நடத்துமபடித் தூண்டப் 
பட்டான் . ஆனால் பெருநற்கிள்ளிக்கு முன் எந்தத் தமிழ் மன்ன 
னும் ஆரிய முறைப்படி முடி தரித்துக்கொண்டதாக யாதொரு 
குறிப்பும் கிடையாது . முதன் முதல் ),த்திரியின் ஆனவன் 
பெருநற் கிள்ளியே போலும் . ஏனெனில் , ஆரியர் கொள்கைப் 
படி , ஒரு த்திரியன் தான் முடி தரித்துக்கொள்வதற்கு ( பட் 
டாபிஷேகம் ) அருக ) வான் . அது பார்ப்பர்களுக்கு ஒரு சிறந்த 
வெற்றியாக வே முடிந்தது . அது முதல் ஆரிய நாகரிகத்தின் 
அடியார்களாகிய பார்ப்பனர்கள் திராவிட மன்னர்களிடமிருந்து 
நன்மதிப்பையும் செல்வாக்கையும் அதிகம் பெற்று வருவாராயி 
னர் . 


அது திராவிட நாட்டு வரலாற்றில் ஒரு புதுமுகம் தொடங் 
கிய தன்மையைக் குறிப்பதாகும் . அதாவது , அதுமுதல் ஆரிய 
நாகரிகப் பண்பும் சமயக்கொள்கைகளும் திராவிட நாட்டில் தடை , 
யின்றிப் புகுந்து வேலை செய்யத் தொடங்கின . 


பாண்டிய சாம்ராச்சியமும் , பல்லவ சாம்ராச்சியமும் கி.பி. 600-900 ) 


VINDHYA 

MTS , 


R. Nabada 


NASIK 


SINHAPURA 


EASTERN 
CHALUKIYA 
? 


: 
(VENCIA 


KALINGA 


ESITERN 


CIHALUKIYA 


R.Godavari 


BADAMO 


R.Krishna 


NADU 


MANCALAPURAM 
( MANGALORES 


PONOS 


KANCHT: 


KUMBAKONAM 


TANJORE ON 


HOLÄ 


NAGA PATNAM 


MUSIRI 


MADURA 


CHERA 


KORKAI 


TRINCOMALIE 


PANDYA 
. 


ANURADMAPURA 


PALLAVA EMPIRE 


PANDYAN EMPIRE 


1. Chera - ofis 
2. Musiri - y 
3 . Kumbakonam 

GLUCHT UND 
4. Mangalapuram (Mangalore ) 

மங்களாபுரம் 
5. Badami $ 0 
6. Nasik --- OTS 
7 Vindhya Mts.-- QUID 

விந்திய மலை 
8. Sinhapura - Billi 


10. Vengi - Pas * 
11. Kanchi-- காஞ்சிபுரம் 

( @aTO LIDEOLO 
12. Tanjore--தஞ்சாவூர் 
13. Naga Patnan - 6T SUL2004 . 
14. Chola_681 ! 
15. Madura - 10 ! 
16. Korkai - TA 
17. Trincomalie -syC & Torch 
18. Anuradhapura 


அத்தியாயம் - 8 


திராவிட நாட்டின் அரசியல் வரலாறு ( கி . பி . 300-900 ) : -- 

நானகாமநாணடின் தொடக்கத்திலிருந்தே கடை சங்க 
மானது தளாநிலையடையத் தொடங்கி ஆம் நூறாண்டளவில 
அறவே நினறுவிட - து . ரிக பழங்கால இலிருந்து தமிழநாட 
டை ஆண்டுவந்த முமமுடி வெரு தாகளும் பெருங் கேடடைந்ததே 
அதறதக காரணமாகும். 

திராவிட இனத்தை ரோந்த பல கூட்டத்தாரும் தொகுதி 
யினரும தத்தமக , வெவவேறு தலைவாகளைக் கொண்டிருந்தனா . 
இத்தகைய 

கூட்டங்களின் தலைவாகள எலலோரும் ( P1) யுடை 
வேந்தா மூவருள உருவாக, 3 அங்கங்கே கமப -ருந்தாலும் , 

வாயத் தபோ தெலலாம தனியுரிமையடைய முயலவ தற 
குத் தயங்கினதில்லை . மலப்பது திகளில் வாழநதுவநத, சி 

வாழத்துவந்த கூட 
டத்தாரைக கட்டுப்படுத்துவது மிகவும் அரிதாக இருந்தது . 
படையினால ஒறுககபபடும் அசசு றுத்தப்பட்டுமே , அவாகள் 
முடி மனனாகளின் ஆளுகைக்கு ஒரு சிறிது அடங்குவாராயினா . 
அதலை சங்க இலக்கியத்தில் மலிந்து காணப்படும் உடபோர் 
கள பழந் தாழநாட்டில் ஓயாது நடந்துகொண்டேயிருந்தன . 


JIDID 


f 


ண்டு 


சுதா 


T 


களப்பிரகுலம் : --- 

நானகாவது நாறணடின் தொடக்கத்தில முனபின தெரி 
யாததொரு முரட்டு , cist - ததா திரென எழுந்து , முடியடை 
வேந்தா மூவரையும் வென்று தரிழநாடு முழுதையும் கைககொ 
இருநாறு 

ஆண்டுகள் ஆள லுறனா . காஞசி 
என்று இப்பொழுது சொல்லப்படுகிற தொணடைநாடு நீங்கலாக 
மறறைத தமிழநாடு முழுதும் இந்தக் கூட்டத்தாா கையில் அகப் 
படடது . களபபிர அரசாகளை பற்றி ஒன்றுமே தெரிவதற 
கிலலை . அவாகள எவவாறு தமிழநாடு முழுதையும் கவிக்க 
முடிந்தது எனபதும நமது பத்திக்கு எட்டாத பொதியாம். 
ஒரு புலவவைது . பாணவைது அவர்களைப் புகழந்து பாடிவை ! 
கவும இலலை . கலவியை ஆதரிபபாா யாரும் அப்பொழுது இல 
லைப் போலும். கள ? J } அசசு தன கோயில் முனறி 
லின்கண முடியுடைத் தமிழ் மன்னா மூவரும் விலங்கிட்டு நின்ற 
தாக ஒரே ஒரு குறியமாடும் காணப்படுகிறது . தொனமையும் 
ரிலும் வாயந்த காவியம் ப- ! } னததைத தலைநகராகக 
கொண்டு , அரசு தவிக்கந்தன என்பான அழகிய சோழ நாட்டை 
ஆண்டுவந்ததாக பௌத்த மதத்தினராகிய ஆசிரியா புத்த தத் 
தரால் கூறப்படுகிறது . அவவிதம கூறப்படும் களப்பிரனை 
அச்சு தவிக் கந்தனும் , முற்கூறிய தனிக் குறிப்பிறகண்ட அ.சுத 
னும ஒருவனே எனறு கொள்ளப்படுகிறது . சோழ நாட்டில 
உறையூரைச சோந்தவராகிய புத்ததத்தா ஐந்தாம் நூற்றாண்டில 


( 50 ) 


இலங்கைக்குச் சென்றார் . ஆதலால் அச்சு தன் ஐந்தாம் நூற் 
றாண்டின் பிறபகுதியில் ஆண்டு வந்தவனாதல் வேண்டும் . களப் 
பிர அரசர்களுள அவ்ன ஒருவன் பெயரே தெரிய வருகிறது . 
தமிழ் இலக்கியக் குறிப்பிலிருந்து அவன சேரபாண்டிய நாடுகளை 
யும சோத்து ஆண்டிருக்க வேண்டும் என்பது தெரிகிறது , இந் 
தப் போாவலி படைத்த களப்பிரர்களைப்பற்றி நாம் வேறு ஒன 
றும் அறிய முடியவில்லை . 


பல்லவர்கள் : -- 

தமிழ நாட்டின தென்பகுதியில் களப்பிரர் இவவாறு செய்த 
புரட்சி தொணடை மண்டலம் என்னும் வடபகுதியில் பலலவாகள் 
தோனறி முதன்மையடைவதற்கு ஒரு நல்ல வாயப்பாகஉதவியது . 
நாக கனனி ஒருத்தியை ஒரு சோழ அரசன் மணந்து பெற்ற மகனா 
கிய தொணடைமான் இளந்திரையன் ஆண்டுவந்த நாடே தொண் 
டை நாடு எனனும் பெயா பெற்றது எனத தமிழ இலக்கியம் கூறு 
கிறது . இளந்திரையன இந்த நாட்டிறகு வாய்த்த முதல சிறறா 
சன் . அதற்குமுன் தமிழாகளில ஒரு பகுதியாராகிய திரையர் 
எனபாா அங்கு வாழந்துவந்தனர் . திரைகடலிற் கலம் செலுத் 
தித் திளைத்தவர்கள் திரையாகள . சங்ககாலத் திறுதி வரையும 
தொண்டைமண்டலம் சோழநாட்டின் ஒரு பகுதியாய , சோழ மன் 
னனால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவனின ஆட்சிக்குள இருந்து வந் 
தது . கி . மு . ஐந்தாம நூற்றாண்டி லிருந்தே காஞ்சி நகர் பார்ப் 
பனாகளுக்கு அரணாக அமைந்து விட்டதால் , அப்பகுதியில் வா 
ந்த மக்கள் அப்பொழுதிலிருந்தே ஆரியர் செல்வாக்கினுள அகப 
படுத்தப் பட்டனர் . அங்கு வாழந்துவந்திருந்த பலலவா போன்ற 
கூட்டத்தார்களும் சமஸ்கிருதக கலவியின்கண் ஒரு தலையான பற 
றுக் கொள்ள ஆரமபித்துவிட்டனா. தொடக்கததில் எழுந்த பல் 
லவர்கள கல்வெட்டுகள யாவும் வட மொழியிலேயே பொறிக்கப் 
பட்டன . அக்காலத்திலேயே காஞ்சி நகர் வடமொழிக் கலைகளு 
க்கு நிலைக்களமாய விளங்கிய செய்தி வட இந்தியா வரையும் எட்டி 
யிருந்ததால் முந்திய பல்லவ சாசனங்கள் வட மொழியில் எழு 
தப்பட்டது வியப்பாகாது . பல்லவர்கள் என்பார் இளந்திரைய 
னின் வழிவந்தோராய இருக்கலாம் , 
சழத்திரகுப்தனும் தமிழரும் : -- 

அசோகனுக்குப் பின் மிகப் பெரியவன் என்று கருதப்படும் 
ஆரியப் பேரரசனாகிய சமுத்திர குப்தன் கி.பி. 335 ல் 

கி . பி . 135 ல் தென் 
னாட்டைப் படையெடுத்தான் . அதற்கச சிறிது முன் ஆந்திரர் 
களும தமிழர்களும வடநாட்டைப் படை யெடுத்து ஆரியர்களை 
இழிவு படுத்தியதை மனத்தில் வைத்து இப்பொழுது பழிவாங்க 
வேணடுமெனறு எண்ணியே இவ்வாறு போர் தொடுத்தான 
போலும் . தெனனாட்டு அரசுகளுக்குப் பயந்தே அவன அவ் 
வாறு கிளமபினான் என்று சிலர் கருதுகின்றனர் . தன்னை அவர் 
கள் தாக்குவதற்கு முனனரே இவன் படைகொண் டெழுந்து , 


மகமல்லபுரம் 

( மாகபலிபுரம் ) 


T 


T 


கல் 


( 51 ) 


! 


ன உ 


வென்று 


தான் 


வழியில் அகப்பட்ட பல நாடுகளையும் வென்றுகொண்டே கிருஷ்ணா 
நதிக்கரையளவும் வந்துவிட்டான் . ஆனால் அங்கு வந்ததும் பல் 
லவர்களோடு போர் நிகழந்தது . அவவிதம் நடந்த போரில் விஷ் 
ணுகோபன் எனனும் பல்லவ அரசனைத் தோல்வியுறச செயது 
தென நாட்டு மனனர்களைத் தளையிட்டதாகத் தன கல்வெட்டு 
ஒனறில் சமுத்திரகுப்தன் கூறிக கொள்கிறான் . ஆனால் அப்போ 
ரி ண்மையான விளைவு யாது என்பதைப் பற்றி , அதன் பின 
னர் அவன செயதது எனன எனபதைக் கொண்டு முடிவு செய்ய 
வேண்டுமேயனறி , கல்வெட்டின் கூற்றினை மட்டும் ஏறறுக் கொள் 
ளுதல் கூடாது . தனது போக்கைப் பல்லவர் தடுத்துப் போர் 
நிகழந்த பினனர் , குபதப பேரரசன தனது வலிய படையுடன் 
வீடு நோககித திரும்பினான . தனககு முனனிருந்த அசோகனைப் 
போல் சமுத்திர குபதனும் , ஏதோ ஒரு காரணத்தாலே தமிழ் 
வேந்தர்களின் அருகிலேயே செல்லவில்லை ; 
கொணட தககிணதது நாடுகளைக்கூட விட்டுவிட்டான ; நர்மதை 
ஆறறிறகு வடககேயுளள ஆரியவாததத்தில் மட்டும் தனது 
பேரரசை வலுக்கு மபடிச செப்பனிட்டமைத்தான . 

கி . பி . 335 ம் ஆண்டளவில் பல்லவர்கள் தொண்டை நாட் 
டில் தங்கள் அரசாட்சியை நிலைநாட்டி கிருஷணா நதிவரைத் தங் 
ஆ 

ட்சியைச் செலுத்தலுற்றனர் . வெல்ல முடியாத புகழபெ 
றற வீரனான சமுத்திரகுபதனை வெனற திலிருந்து பல்லவர்கள் 
புகழ எஙகும பரவி , பல்லவப் பேரரசும வளர்ந்தோங்கத் தலைப் 
பட்டது . 

ஆனால் , அதன பினனர் கி . பி . 575 வரையும அவர்க 
கபபற்றிய செயதி ஒனறும தெரிந்துகொள்ள முடியவில்லை . 
கி . பி . 575 ல் சிமம விஷ்ணு எனபவன் காஞ்சியில் அரியணை ஏறி 
னான . போர்த்தினவு கொண்ட மன்னனாகிய சிமம விஷணு தன 
ஆட்சியைத் தெற்கு நோக்கிப் பரப்ப எண்ணிச் சோழ நாட்டைப் 
படையெடுத்து அங்கு ஆட்சி புரிந்த களப்பிர அரசனை வென் 
பான . அதன பினனர் பாணடிநாட்டிலிருந்த களப்பிர அரசனை 
யும் , சேரனையும் , இலங்கை மனனனையும வெனறு அடிப்படுத்தி 
னதாகக் கூறிக கொள்ளுகிறான் . சேர நாட்டிலும் இலங்கையிலும் 
அவன் போர் நடத்தின தாக ஒரு குறிப்பும் காணப்படவில்லை . 
அவன பாண்டி நாட்டில் மட்டும் ஏதோ போர் நடத்தின தாகத் 
தெரியவருகிறது . களப்பிரர்களை எதிர்த்து அவன நடத்திய போ 
ரில் கடுங்கோன எனனும பாண்டியன அவனுக்கு ஒத்தாசையாக 
இருந்தான . 


கள 


பாண்டியர் ஆட்சியைக் கடுங்கோன் மீட்டது : -- 

பாண்டி நாட்டின் ஒரு மூலையிலே பதுங்கியிருந்த கடுங்கோன் 
என்னும பாண்டியன அங்கு ஆட்சி புரிந்த தனது பகைவனான 
களப்பிர அரசன சிமம விஷணுவுககு எதிர்நிற்ற லாற்றாது நிலை 
குலைந்து தோற்றதைத் தனக்கு ஒரு நல்ல வாயப்பாகக் கொண் , 
டான . களப்பிரன விழுந்ததும கடுங்கோன் பாண்டி நாட்டைக் 
கைப்பற்றினான . பாணடியர் குலத்தின பழைய பெருமையை மீட் 
டவன என்று பாண்டி நாட்டுக் குடிகள் 

குடிகள அவனைக் கொண்டாடி 


( 52 ) 


னர் . இவவாறு சிம்ம விஷ்ணு அடைந்த வெற்றியின பயனைக 
கடுங்கோன பரணடியன கைப்பறறியது கண்டு பலலவர்களுக்குக 
கடுப்பு ஏறபடடது . அது முதல ஐந்து நூறறாணடுகள்வரை பல 
லவர்களுக்கும் டியர்களுக்கும் தீராப பகைமை 

இருந்து 
கொணடே வந்தது . 


டை 


ஆரியாவர்த்தத்து நிகழ்ச்சிகள் : 

நானகாவது நூறறாண்டின தொடக்கத்தில் தோனறிய குப 
தர்களின பேரரசாடசி சிறிது காலத்திறகு ஆரியாகளின பழமபெ 
ருமையை நிலைக்கச செய்தது . ஆனால் ஐந்தாவது நூறறாணடின 
பிறபகுதியில் ரணாகளின தாக்குதலால் குப தாகளின ஆடசி 
அழிவுற்று , மீணடும் -ஆரியாவர்த்தம அயலார் ஆட்சியினுட புகு 
நதது . >) :) பணாகளுடைய ஆட்சி ஆவது நூற்றாண்டின 
க்காலம் வரையில் நடந்து வந்தது . பினனா ஆரிய அரசாகள 
ஒன்று கூடி ஹெபணாகளை வடககோரமாக ஒதுங்குமபடி துரத்தி 
விட்டன . 

அட்டிலலாவின தலைமையில ஐரோப்பாவைத தாக 
கிய 7 ) பணாகள எவவாறு பிறகாலத்தில் ஜொமானிய மக்க 
ளோடு கலந்து ஒன றுபட்டனரோ , அதேபோல இந்தியாவினுட் 
புகுந்த ணொகளும் தாம கூடி வாழ நேர்ந்த இந்திய ஆரியாக 
ளோடு நாளடைவில் இரண்டறக கலந்து ஒன் 

கி விடடனா . 
கி . பி . 606 ல அபபொழுது ஆரிய அரசாகளுக்குள 

வலிமை 
கொண்டிருந்த தானேரா நாடால ) ஷன எனனும ஒரு 
ளவர ன அரசனாகத் தோனறின. 

விரைவில் 
வட இந்தியாவிறகுப பேரரசவகி , தன முனனோர்களைப போல , 
தககிணத்தையும் வெல்லுதறகு முற்பட்டான . 


புதத 


மத 


அவன 


மேலைச் சாளுக்கியர்கள் : 

றைணொகளுடைய பேரரசு விழுந்த பொழுது ஆந்திர நாட 
டின மேற்பகுதியில சாளுக்கியா எனனும் மரு புதிய குல ததாா 
மேம்பட்டு வரலாயினா. விந்திய மலையிலிருந்து சேர நாட்டு வட 
எல்லை வரையில் தங்கள் ஆட்சியைப் பரப்பிய சாளுக்கிய குலத்து 
மனனாகள தெனடைடு அரசர்களுடனேயே சார்ந்து விளங்கினா . 
ஆதலால ராஷன தெனாைட்டைப் படையெடுக்க முயனறபொ 
ழுது இரண்டாவது புளகேசி எனனும சாளுக்கிய மனனன மரா 
ஷனின ஆரியப் படையை நாமதை ஆறங்கரையில வைததே 
முறியடித்து அவனைத் தக்கிணத்தினுள நுழையாதபடி தடுதது 
இது தான ஆரியாகள தென னாடடை 

வெலவ தறகு 
எடுத்துக கொணட இறுதியான முயறசி . 


விட்டான . 


சாளுக்கியரும் பல்லவரும் மோதுதல் : -- 

பல்லவாகள தென்னாட்டில் நாளுக்கு நாள மேலோங்கி வரு 
வது வலி படைதத சாளுக்கியர்களுக்குப் பிடிக்கவிலலை , 

அத 
னால் இரணடாம புளகேசிக்கும் சிமமவிஷ்ணுவின தோனறலான 
முதலாம் மகேந்திர வர்மனுக்கும் விரைவில் போர் மூண்டது . 


ns 


Sno 



고 


쑈 


1 0 


IMA 


자 


ll 


" 


} 


스 


2 


빳 


மகேந்திரவர்மன் 


பல்லவகாலத்துநாட்டியப்பெண் 


( 53 ) 


பாண்டி மனனனான கடுங்கோனும் , பல்லவர்களுக்குக் கீழப்பட்டி 
ருந்த சோழனும பல்லவாகளை த தட்டிவிடவேண்டும் எனனும் 
நோக்கத்துடன புளகேசியோடு சோந்துகொணடனா . இவவாறு 
பலலவாகளும் சாளுக்கியாகளும போராடிககொணடிருநத வேளை 
யில் , பாணடியன கடுங்கோன தன நாட்டினுள இருந்துவந்த சிறு 
குழப்பங்களையெல்லாம அடக்கி , குறுமபுக கூட்டங்களை ஒடுக்கிப் 
பணியசசெயது தனது நிலையைப் பலப்படுத்திககொணடான 
கடுங்கோனின நணபனாகிய புளகேசி மகேந்திர வாமனை வெனறு , 
கிருஷணாவுககும கோ தாவரிககும் இடையே கீழோரமாகவுள்ள 
வேங்கி எனனும் 

பிடிததுககொணடான . வேங்கி 
எனபது ஆந்திர நாடடைச் சோந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் , 
அபபொழுது பலலவா ஆட்சிக்கு உடபட்டிருந்தது . 


நாடடை L ! 


புளகேசி வேங்கி நாடடை ஒரு தனி அரசாக்கி அதறகுத் 
தனது தமபியை 

அரானாக கியமிததான . 

அதுவே பினனா 
கீழைச சாளுக்கிய நாடு எனனும பெயர்பெற்று விளங்கியது . 


ட்து . 


. 


நரசிம்மவர்மன் சாளுக்கியர்களை வென்றது : 
கி . பி . 642 - ல சாளுக்கியாகளுக்குப் பெருந்தோலவி ஏறபட் 

ஏனெனில் , அபபொழுது பலலவ மனனாகளுக்குளளே 
IA 

கவும் சிறந்தவனாக விளங்கிய நரசிமம் வாமன காஞ்சியில் அரச 
" னானான . அதுமுதல பலலவாகள முனனேறத் தொடங்கிவிட்ட 

அந்த இளைஞனை பலலவன கையில் புளகேசி , எவவளவோ 
பெரியவயை இருந்துங்கூடத தோலவியடைந்தான . சாளுக்கியா 
முற்றிலும் தொலவியுறறுச 

சிதறவும் , 

நரசிமம் வாமன அவாக 
துரததிககொணடே 

ககொணடே சென்று , அவாகள தலைநகராகிய 
வாதாபிததொல் நகரைப் பாழாக செய்துவிடடான . 

ஆனாலும் , 
பலலவாகளால் வேங்கி நாடடை மீளவும் பெற இயலாதுபோ 

சாளுக்கிய நாட்டில் வேறு சில பகுதிகளை மட்டும் பிடித்த 
ே 

அமைவாராயினா. ஆயினும் , சாளுக்கியர்களோடு 
கொண்ட போராட்டம் அதைேடு நின்றுவிடவிலலை . இனனும் 
பல தலைமுறைகளவரை இழுதது ககொணடே வந்தது .. 


றறு . 


தாடு 


ற ) . 


காடடை 


நரசிம்மவர்மனின் ஆட்சி : 

நரசிமமவா மன கி . பி . 660 வரை அரசாண்டான . அவன திரா 
விடநாட்டு மனனாகளுககுளளே வலி சிறந்துவிளங்கினான அவன 
ஆட்சியில் பல புதிய பணபுகள தமிழக கலையில தோற்றம் பெற் 

பாாபபனாகள ஆரிய நாகரிக ததைப பரப்புவதற்கு நர 
சிமம் வாமன பெரிதும் துணையாயிருந்தான . திராவிட 
இந்தியாவினினறும வேறுபடுத்திவைகக அவன விருமபவில்லை . 
அதனால் ஆரியாகளுடைய பழக்க வழக்கங்களைப பரவுமபடி செய 
தான . காஞ்சியிலிருந்த கடிகை எனனும சமஸ்கிருதக கலலூரி 
களுக்கு மிகுந்த பொருளை வழங்கினான . முக்கியமாக அவனு 
டைய காலததில் தான தமிழாகளுடைய பழைய கலைகளும 
லைப்பாடுகளும தஙகள சிறப்பியலகளை இழக்கலாயின . 


கூதது 


( 54 ) 


களுக்குப் பதிலாக நாட்டியங்களும் , இன்னிசைக்குப் பதிலாக 
சங்கீதமும் தோன்றி , அவற்றைப்பற்றிய நூல்களும் மிகுதியாக 
வடமொழியில் எழுதப்பட்டன. சோழாகளும பாண்டியர்களும் 
இலக்கியத்தில் ஆர்வமுடையவர்களாய் இருந்தது போல் , பல்ல 
வர்கள் கட்டிட வேலையிலும் சிறபக் கலையிலும் ஆர்வங் காட்டினா . 
பெளத்தாகளையும் , சமணர்களையும் பின்பற்றி , முதன் முதலாக 
நரசிமமவாமனே கருங்கலலினால் இந்துக் கோயில்களைக் கட்டி 
னான் . கீழைக் கடற்கரையில் பாதிக்குமேல் இப்பொழுது மண 
லால் மூடப்பட்டுக்கிடக்கும் மகாபலிபுரம் (மாமல்லபுரம ) எனனும 
கோயில்கள நிறைந்த நகரினை அமைத்தான் . அங்கு அவனால் 
கட்டப்பட்டுள்ள அழகிய கோயில்களில் சிறபக்கலையின அருமை 
யான வேலைத்திறன் மிகவும் சிறந்து காணப்படுகிறது . இந்து 
மதப் புராணக கதைகளிற கண்ட காட்சிகள் பல கல்லில் உயிர 
பெற்றன போற செதுக்கப்பட்டுள்ளன . அவற்றை இந்திய சிற 
பத்தின அழகிய எடுத்துக்காட்டுகளாக இப்பொழுது மதிக்கின 
றனர் . பல்லவர்களுடைய கலைப்பணபுகள தென இந்தியாவோடு 
நிறகாது , இலங்கை , கிழக்கு இந்தியத் தீவுகள் முதலிய தொலை 
விடங்களுக்கும் பரவிச்சென றன . 

பல்லவர்கள பலத்த கடற 
படையும் வைத்திருந்தாாகள . அதன உதவியால் அவர்கள வங் 
காள விரிகுடாவின எதிரபபககதது நாடுகளுக்கும செனறு தக 
கள ஆட்சியை ஏறபடுத்திய தாகச சிலர் நமபுகினறனா . 
இலங்கையரசன் மானவம்மன் : -- 

கி.பி. 676 - ல் இலங்கைக்கு அரசனாக வந்த மானவமமன 
எனனும் சிங்கள மனனன , தான அவ்வாறு அரசனாகு முனனா 
இலங்கையிலிருந்து துரத்தப்பட்டு , காஞ்சி மனனனிடத்தில் 
சரண்புகுநதிருந்தான . அங்கு இருக்குமபொழுது , சாளுக்கியாக 
ளோடு பலலவாகள் நடத்திய போரில் , பலலவ மனனனுக்கு உத 
வியாக நின்று பொருது , தான ஒரு சிறந்த வீரன எனபதைக 
காட்டினான . அது கண்டு மகிழந்த பலலவன 

அவனை 

இலங 
கைக்கு அரசனாக்கி வைத்து விட எண்ணி அதறகு வேண்டிய 
முயற்சிகளை எடுத்தான . சிறந்த போரவீராகள் நிறைந்த படை 
யுடன் காஞ்சி 

மானவமனைக 

கப்பல்களோடு இலங 
கைக்கு அனுபபின தாக எழுதப பட்டிருக்கிறது . 
அத தீவில் இறங்கி அனுராதபுர ததைப படையெடுத்து 
தில கைப்பறறினான . ஆனால் தமிழப்படை காஞ்சிக்குத் திரும 
பியவுடன் , மானவமமன மீணடும இலங்கையிலிருந்து விரட்டப 
பட்டான . காஞ்சி மனனன் மறுபடியும் கி . பி . 676 ல் ஒரு பெரிய 
படையுடன் மானவமமனை இலங்கைககு அனுப்பினான . அபபொ 
ழுது சிங்களர்களும் ஓர் அரசனில்லாது தவித்துக்கொண்டிருந்த 
தால் , இமமுறை மானவமமனை விழைந்து அரசனாக ஏற்றுக் 
கொண்டனர் . அவவாறு அவன அரசனாக வந்ததிலிருந் 

ருந்து தான் 
பல்லவருடைய கலைப்பணபுகளும் செல்வாக்கும இலங்கையினுட் 
புகுந்தன . மானவமமனே 

அதறகுக் காரணமா யிருந்தான் . 
அவன் காலத்தில் சிங்களத் தொழிலாளிகள பல்லவர்களிடமிரு, 


மனனன 


மானவமமனா 


எளி 


11 


( 55 ) 


ந்து மிகச் சிறந்த சிற்ப நுட்பங்களைக் கற்றுக் கொண்டனர் என் 
பதை அனுராதபுரத்தில் இடிந்து கிடக்கும் கட்டிடக் குவியல்கள் 
நமக்குத் தெளிவுறுத்துகினறன . 


மானவம்மன் தமிழப்படை வீரர்களின் உதவியால் தனது 
நாடாளும் உரிமையை எய்தியது போலவே தமிழத் தொழிலா 
ளிகளைக் கொண்டு தனது தலைநகரையும் அழகு படுத்தினான் . 
பாண்டியன் மாறவர்மன் அவனிசூளாமணி 
( கி . பி . 620-645 ) : 

கி . பி . 620 ல் , கடுங்கோனுக்குப்பின் அவனது மகன் மாறவர் 
மன அவனி சூளாமணி அரசனான . அவனும் தனது தந்தையைப் 
போல் பாண்டி நாட்டைப பலப்படுத்தி இருபத்தைந்து ஆண்டு 
கள் இனிது ஆட்சி புரிந்தான . அவனைப்பற்றி வேறொரு செய்தி 
யும் தெரிவதற்கில்லை . 
சேந்தன் . கி . பி . ( 645-670 ) : -- 

கி . பி . 645 ல் அவனி சூளாமணியின் மகன சேந்தன் பட்டத் 
திற்கு வந்தான் . அப்பொழுது பாண்டி நாடு நல்ல முறையில் 
திறம் பெற்று விளங்கியது . அதனால் சேந்தன அயல்நாடுகளை 
வென்று கைக்கொள்ள எண்ணங் கொண்டான் . ஆனால் நரசிம்ம 
வர்மன் எனனும வலியுடைப் பல்லவன் வடககே ஆண்டு வந்த 
தால் , சேந்தன் தனது போரவலியை விரித்துக் காட்டுவதற்கு 
வழியில்லாமற் போயிறறு. அதனால் , சேந்தன் சில சேரநாட் 
டுச சிற்றரசர்களோடு மட்டும் போர் செயது அவர்களின் நிலங் 
களைக கைப்பற்றியதோடு அமைவானாயினான . 
அரிகேசரி மாறவர்மன் . ( கி . பி . 670-710) : -- 

சேந்தனின் மகனான அரிகேசரி மாறவாமன் கி . பி . 670 ல் 
பட்டத்திற்கு வந்தான . தனது தந்தையைப் போலவே இவனும் 
போர்த்தினவு கொணடவன; நாட்டைப் பரப்ப வேணடுமெனறு 
ஆத்திரம் கொணடான . 

பல்லவப் பேரரசனான நரசிமமவாம் 
னும் இறந்து விட்டான் . இனி , பாணடியாகள பல்லவர்களுக்கு 
அஞ்சவேணடியதில்லை . அவவிரு திறத்தாருக்குள் யார் தென் 
இந்தியாவில் முதனமை பெறுவது என்ற போட்டி கிளமபியது . 

. 
அரிகேசரி பல்லவர்களைப பாழி எனனும் இடத்திலும் , நெல் 
வேலி என்னுமிடத்திலுமாக , இருமுறை தோற்கடித்தான . 
றொரு குறிப்பும் காணப்படாததால் , இந்த இரண்டு இடங்களும் 
எங்கே இருக்கினறன எனறு தெரியப்படவில்லை . அவன ஆட் 
சியில் சில உட் குழப்பங்கள் கூடக் கிளம்பின தாகத் தெரிகிறது . 
தெனகரையிலுள்ள பரவர்களும் குறுநாட்டு மககளும கலகஞசெய் 
தனர் . ஆனால் அரிகேசரி அவர்களைத் தகுந்த முறையில் ஒடுக்கி 
விட்டான . பினனர் அவன் சேர நாட்டினமீது படையெடுத்து , 
சேர மன்னனை க குடும்பத்தோடு , சிறைப்படுத்தி , சேரர்பலத்தை 


. 


வே 


( 56 ) 


நசுக்கினான . இவ்வாறு அரிகேசரி மாறவர்மன் ஆட்சியில் பாணடி 
நாடு பரவலுற்று மேலோங்கி எழுந்தது . சேர நாடும் பாண்டிய 
னுக்குக் கீழ அடங்கிவிட்டது . சோழநாட்டில் பல்லவர்கள கையி 
லிருந்த பகுதிகளும பாண்டியன ஆட்சிக்குக் கொண்டு வரப்பட் 

இவவாறு நாடுகள பிடிபடடதை விட இன்னொரு முக்கிய 
செயதியென்னவென்றால் , நெடுநாளாகப் பல்லவாகள அடைந்தி 
ருந்த உயா நிலையானது இபபொழுது சீர் குலையத் தொடங்கிய 
தேயாகும் . 


டன . 


தீரன 


கோச்சடையன் கி . பி . ( 710-7-10 ) 

அரிகேசரியின மகனை இரண எனனும கோசசடை 
யன கி . பி . 710 ல் பட்டம் பெறான . அவனும் ஒரு சிறந்த போர் 
வீர ாைய விளங்கி சேரநாடடையும் சோழநாட்டுப் பகுதிகளையும 
விடாமல தன கையில் வைத்திருநதான . 

என 

னும் ஓர் 
இடையா தலைவன மருதூரில மூட்டிவிட்ட குழப்பத்தை வென்ற 
டகக னன . பினனா கோ டையன கொங்கு நாடடைப படையெ 
டுதது சேரநாட்டுக்கு வடக்கே மங்களாபுர ததைத் தலைநகராகக் 
கொண்டு மலைக கடற்கரையில ஆண்டு வந்த மராட்டியா களை 
வெனருன . வவாறு பானைடியன் மங்களாததைக கைப்பற 
றிககொணடு கொங்கு நாடு முழுதையும தன ஆட்சியின கீழக 
கொண்டு வந்தான . ஆலை இவவிதம் கொங்கு நாட்டைப் பிடித் 
ததிலிருந்து பாணடியாகளுக்கு ஓயாத தொலலையே விளைந்து 
காணடி ருந்தது . 

கோச்சடையனின பின வந்தோர் அடிக்கடி 
போாகள நடததியே அப்பகுதியில தங்கள ஆட்சியைச் செலுத்த 
வெணடியதாயிறறு . 


முதலாம் மாறவர்மன் இராஜசிம்மன் ( கி . பி . 710-7 (1.5 ) : 


கொச சடையவின மகன மாறவாமன இராஜ சிமன 

பல் 
லவா பல ததை ஒழித்துவிட வேண்டும் என்ற உறுதியுடன , 

நெடு 
வயல் , குறுமடை , மணணைக்குறி | சி , திருமங்கை , பூவலூா , கொ 
டுமபாஞா முதலிய இடங்களில் பல போர்கள நடததி வெற்றி 
பெறறான . இவவாறு பல போர்கள சொலலப்படுவதால் , இராஜ 
சிம்மன பலலவாகளோடு நிகழத்திய போராட்டம் நீண்டகாலம் 
மிகக கடுமையாய நடந்துவந்த தாகத தெரிகிறது . மு ) வாக , குழு 
மூா எனவும் இடததில இராஜ சிமமனுக்குப் பெரியதொரு 
வெறறி கிடைத்தது . நந்திவாமப பலலவ 

எணணி 
றந்த யானைகளையும் , குதிரைகளையும் மற்றும் போாப 

போாப படைகளை 
யும் கைவிட்டு விரமும வாளும களத்தே போட்டு வெறுங்கை 
யோடு கா 

ெ 

கான . உதயச்சந்திரன எனனும பல்லவாகளின 
படைத் தலைவனும் பல இடங்களில் பாண்டியாகளை வென்றதாகச 
சால்லப் படுகிறது . ஆனால , நெடுநாள நடந்த 

நடந்த இப் 

இப் போராட்ட 
மானது இராஜ சிமமனுககே நனமையாய முடிந்தது என்பதில் 
யாதோர் ஐயமுமில்லை . 


மனன 


புகக 


( 57 ) 


சாளுக் 


பல்லவர்களை வென்றதும் , இராஜசிமமன காவிரியைக்கடந்து 
மழகொஙகம அடைந்து அங்கிருந்து சாளுக்கியர் செல்லாக்கு 
நடந்துவந்த கருநாடடினு புகுந்தான . அக்காலத்தில் கருநாட் 
டின ஒரு பகுதியை ஆண்டுவந்த கங்கா குல அரசர்கள 
கியாகளுக்குக் கீழ்ப்படிந்திருந்தார்கள் . அதலை இராஜ சிமமன 
சாளுக்கியாகளோடு போாசெய்ய வேண்டி வந்தது . வெணபை 
எனனும இடத்தில் பெரும 

போர் நடந்தது . 

பாணடியனுககே 
வெற்றி கிடைத்தது . கங்கர்களும் அவனுடைய தலைமையை ஏற் 

கொண்டனா . கங்காகளை எதிரத்து நடத்திய இப்போரும 
ஓர் இனிய முடிவைப் பெற்றது . ராஜமன தனது மகன 
நெடுஞ்சடையனுக்கு ஒரு கங்கா குல ளவரசியை மணஞ செயது 
வைததான . 


றுக் 


தன் 


மன 


ன . 


பராந்தக நெடுஞ்சடையன் ( கி . பி . 765- $ 15 ) : 

வரகுணன எனனும ரடில் பராந்தக நெடுஞசடையன , 
தந்தைக்குப்பின கி . பி . 765 ல பட்டததிறகு வநதான . இராஜசிம் 

இறந்தவுடனேயே அவனால அடிப்படுத்தப்பட்ட நாடுகள் 
எலலாம கலகமிட்டுக் நிவமயில் நெடுஞசடையன தன தந்தை 
யின எதிரிகள எலலாரோடும் போர் செய்ய வேண்டியதாயிற்று . 
தெற்கேயுள்ள மலைப்பக்கத்துச சிற்றரசர்கள் கூட , இப் புதிய அர 
சனிடத்தில் குறுமபு செயயத துணிந் தனா . 

மறருெரு 
பல்லவர்களோடு போா தொடங்கிவிட -- து . காவிரியாறறுக்குத் 
தென கரையிலுள்ள பெண்ணாகடம எனனும இடத்தில் நெடுஞ 
சடையனுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது . 

ஆனால் சீக்கி 
ரத்தில் அவனது திறமைவாயந்த அமைசசனாய விளங்கிய மாறன 

எனபவன இறந்தான . பிறரு மாறனகாரியின தமபியான 
மாறன எயினன எனபவனே தலைமை அமைசசனாக நியமிக்கப் 
பட்டான் . 


பககம் 


காரி 


நாட்டரசன 


சேரா , பல்லவாகள உதவியைக் கொண்டு மேலைக கொங்கு 

அதிகன என பான நெடுருசடையனின ஆட்சியை 
எதிர்த்துப் போர் தொடங்கினான . ஆனால் இவவாறு பல 
உதவிப் 
படைகளையும் திரட்டிவந்து மகூட , அதிகன என்னும் அக்கொங்கர் 
தலைவன காவிரியின் வடகரையில் ஆயிா , புகலியூா எனனும 
இடங்களில் நடந்த போரில் பெருந் தோல்வியடை 5 தான் . அதி 
கன் இவவாறு தோல்வியுற்ற பினனா கொங்கு நாட்டுக் குழப்பங் 
கள எலலாம அறவே ஓயந்து விட்டன . கொங்கு நாட்டரசனைச் 
சிறையிட்டு மதுரைக்குக் கொண்டு வந்ததாகச் சொலலப்படுகி 
றது . இவவெறறியின் நினைவைக குறித்து , கொங்கு நாட்டிலுள்ள 
காஞ்சிவப போ என்னும் இடத்தில நெடு – சடையன ஒரு கோ 
யில் கட்டினான . 

பினனா ஐந்து ஆண்டுகளுக்குள காஞ்சி கூட 
அவன் கீழ அடங்கிவிட்டது . நெடுஞ்சடையன ஒரு 

பேரரசனாக 
விளங்கினான . அவன ஆட்சி தமிழ நாட்டோடு மட்டும் அமையா 
மல , அதறகுமபபால மங்களாபுரம் வரையில் பொங்கிப் பொலிந் 
தது . வேணாடு எனனப்படும் தென திருவாங்கூரிலுள்ள தலைவர் 
களும , மறறும மலை நாட்டுப் பகுதியிலுள்ள சிலரும தொல்லை கொ 


. 


( 58 ) 


டுத்துக்கொண்டே வந்தனர் . அவர்களை ஒரு தலையாய் வாட்டி 
ஒடுக்குவ தறகாக , கி . பி . 788 ல் ஒரு போர் தொடக்கமாயிறறு . 
மலைநாட்டுத் தலைவனை சடையன கருநந்தன் எனபவனை முறியடி 
த்து . அரிவியூர்க் கோடடை , கரைககோடடை 

என்பனவும் அடி 
யோடு அழிக்கப்பட்டன . இவவாறு தெற்கே 

வவாறு தெற்கே மலை நாட்டுக கூட் 
டஙகளும ஒடுக்கப்பட்ட பினனா , வேறு போரினறி சடையவாமன 
இருபததைந்து ஆணடுகள அமைதியோடு தன வெற்றியின 
பலனகளை இனிது துயத்து வந்தான . 


பலலவன 


சீமாறன் வல்லபன் ( கி.பி. 11.5-862 ) : -- 

கி . பி . 815 ல சீமாறன வல்லபன தன தந்தையை அடுத்து 
திராவிட நாட்டின் போசன ஆனை . அவவமயமும கீழப்படிந்தி 
ருந்த நாடுகள் கலகம் செய்தன . வேணாட்டிலும் ஒரு குழப்பததை 
அடகக வேணடியதாயிறறு . தௌவாறு எனனும் இடத்தில் 
மூன்றாவது நந்திவா மன என னும் 

பாண்டியா படைக 
ளைச சிதற அடித்து , பாண்டியரின தலைமையை வீசியதுமலலா 
மல் , சோழநாட்டிற சில பகுதிகளையும் பிடுங்கிக கொணடான . 
இந்த வெற்றியிலிருந்து , பாண்டியப் பேரரசின வளாசசியைக 
கணடு முன அஞசிக கிடந்த வடபகுதியிலுள்ள அரசாகள எலலா 
ரும பல்லவா பக்கத்திற சோந்து கொண்டனா . பாண்டியன 
யிலிருந்து விடுபட்ட கங்காகள , கலிங்காகள் , சாளுக்கியாகள் , மற 
றும வட இந்தியாவிலுள்ள மகதநாட்டரசன , எல்லோரும் 
வா பக்கம் சோந்து படைதிரட்டி எதிரக்கலுற்றனா . ஆலை சீமா 
றன அத்தகைய வெருவருது - 

கூட்டுப் படைககுக குலைந்து விட 
வில்லை . குமபகோணத்துக்கருகே , வாகளோடு பொருது வெற்றி 
மாலை புனல்தான . இந்த வெற்றியிலிருந்து பாணடியாகளுடைய 
தலைமை தென இந்தியாவில தழைத்தோங்கியது . தககிணததி 
லுள்ள ஆந்திர அரசுகளும் சாளுகியகளும பாண்டியாகளுடைய 
தலைமையைப் பணிவது ஏறறுக கொ வாராயினா . 


கை 


பலல 


பினனா சீமாறன தெறகே கடல நோககித தனது நாட்டத் 
தைச சிறிது செலுத்தி, , ) ) ன . அங்கே 

அங்கே இலங்கைத் தீவு இலங்கி 
மிளிரநதுகொணடிரும் தது . அதனை இது வரையில் தமிழ நாட் 
டிலிருந்து தமிழ் மனனா யாரும வெனறு கைககொளள நினைத்த 
திலலை . 


களப 


சீமாறன ஒரு பெரிய படையுடன இலங்கைக்குச் சென்று சிங் 
படைகளை 

மகா தலிதா 
ல் தா எனனும் 

எனனும் இடத்தில் தோறகடித் 
தான . இலங்கை அரச )) ) / தலாவது பேனன நடுநாட 

( மலைய 
றட்டவிலுள்ள மலைகளில ஓடி ஒளிததான , தமிழாகள கையிற படு 
வதைவிட இறப்பது மேலெனறு மகிந்தா எனனும இளவரசனைப் 
போன்ற பல சிங்கள த தலைவாகள போாக களததில தறகொலை 
புரிந்து கொண்டனர் . மற்றொரு இளவரச ன காசியப்பா எனனும் 
பெயா பெற்ற வீரன நெஞசழிந்து போரை விடுத்து ஓடியே போய் 
விட்டான. பாணடியாகளுக்கு முழு வெற்றி கிடைத்தது . ஆலை 
ஓடிப்போன சேனன திருமபி வநது தன அடி பணிநததும வலல 


( 59 ) 


கால 


பன் இலங்கை அரசை மீண்டும் அவனுக்கு அளித்து விட்டு 
கொளளைப் பொருளகளையும் திறைகளையும் வாரிககொணடு வெற் 
றித் திருவுடன மதுரைக்கு வந்தான . இப் பழியைத தீர்பபதற் 
காக , இரண்டாவது சேனன ஆட்சியில ( கி . பி . 866-901 ) சிங்களர் 
கள் மதுரைமேற படையெடுத்து சென்று , தாங்கள் குறித்த ஒரு 
வனை . அங்கு அரியணையேற்றியதாக , சிங்களச் சரித்திர நூலாசிரி 
யாகள் கூறுகின்றனர் . ஆனால் பாண்டியர் அரராட்சி அக 
அளவில் அவவாறு தடைப்பட்டதாகத் தமிழககலவெட்டுகளால் 
ஒன்றும் அறியக கூடவில்லை . ஒருவேளை சிஙகளாகள 

கூறுவது 
உண்மையாக இருந்தாலும் , அவவாறு அவாகளால அரியணை 
யேற்றப்பட்டவன மிக சிறுபொழுதே இருந்திருக்க முடியும் . 

சீமா 
றனின சிறந்து விளங்கிய ஆட்சி இறுதியில் பல தொல்விகளால் 
{மங்கலுற்றது . காசி யரசன மூன ( ம நந்திவாமனுககுப பின 
அவன மகன நிருபதுங்கன கி . பி . 8.34 ல அரசனான . இளமைப் 
பருவதத )) கிய அவனுக்குத் தன குலப் பெருமையை நிலைநாட்ட 
வேண்டுமெனற எணணம் பிறந்தது . சீமாறன அவவிதம வெற்றி 
மாலையோடு அமரவிடாது , அவடேடு கடுமபோரா புரிந்து காவிரி 
யின கிளையாகிய அரிசிலாறறங் கரையில் பலலவன அவனைப் புற 
முதுகிடடோடசசெயதான . இருதத தோலவிக்குப்பின சீமாறன் 
நெடுநாள வாழவிலலை . அவன இறந்ததும் அவன 
குணவாமன கி . பி . 82- ல பாண்டிநாட்டு மனன் ) )) க வந்தான் . 


மகன 


வரகுணவர்மன் ( கி.பி. 1012 -- SS0 ) : 

அரிசி 1) போரில் வெற்றி சூடிய காசி மன்னனின் திறனைத் 
தெரிந்து வரகுணன -அவடுே பொறுமையாய வாழவேண்டிய 
தாயிறறு . இகலினறி இணைந்துவாழ வேண்டிய அவ விருவரும் 
4. பி 880 வரை பொருந்தியே வாழந்து வந்தனர் . 


அபராஜிதன் 

அதற்குள் நிருபதுங்கன இறந்து அவன் மகன் அபராஜிதன் 
கா , சி மனடை)) )) ன . வருணனும் தன போாவலியை நிலையிட் 
உடறிய எணணங் கொண்டு பலலவனை எதிரத்துப் போர் தொடங் 
கின. ஆ ல திருபபற ! மபயம் 

எவனும் 
னும் இடத்தில 

இடத்தில் நடந்த 
போரில் பாண்டியனுக்குப் படுதோல்வி நேதது . அப போரில் 
அபராஜிதனுக்கு உதவி புரிந்த மேலக் கயக அரனை முதலாம் 
பிருதிவிபதி எனபான உயிர் துறந்தான . 


சோழர் குல எழச்சி : 

தமிழநாட்டில் முதனமை பெறுவ தறகாக , பல்லவரும பாண் 
டியரும் ஒருவரை ஒருவா தாககிக கொணடிருநத காலத்தில் 

குலத் தில 

வந்தவாகள் சிறறரசாகளாய 
புனமையுற்று , நாடடில ஒதுங்கிய பிழைத்து வந்தனா . திருப் 
பறமபயததில பாணடியா தோலவியடைவ தறகுச சில ஆண்டு 
களுக்கு முன சோழ அரச குலத்தவனாகிய விஜயாலயன 
பான் ஒரு சிறு தலைவன கையிலிருந்த தஞசை நகரைக் கைப்பற்றி , 


பழைய 


சோழா 


என் 


( 60 ) 


அதனைத் தலைநகராகக் கொண்டு , சோழாகளின புலிக் கொடியை 
நிலைநாட்டினான . அவன சோழன் கரிகாலனின வழித்தோன்றல் 
என்று சொலலபபடுவான . 
பராந்தகன் வீர நாராயணன் ( கி . பி . 880-900 ) : 

பல்லவாகளால தோலவியுற்ற சிறிது காலததுககுள 
குணவாமன இறந்து விடவும் , அவன தமபி பராந்தகன வீரநாரா 
யணன பட்டததிறகு வந்தான . அவன வானவன மகாதேவி 
எனற சேரநாட்டு அரசிளங்குமரியை மணஞ செயது 

கொணட 
வன் . அவன. கொங்கு நாட்டிலும் வேறு சில இடங்களிலும் போர் 
புரிந்ததாகச சொலலிக கொளகிறான . ஆலை அவனைப் பற்றிய 
வரலாறு ஒன்றும் தெரிவதற்கில்லை . எப்படியும் பாண்டியர் உயர் 
ச்சியானது இப்பொழுது தணிய ஆரமபிதது விட்டது . 

வீர கா 
ராயணன அதைத் தடுப்பதறகுத தனனால் இயன்றதைச செய்து 
முயனறிருககலாம . 
இரண்டாம் மாறவர்மன் இராஜசிம்மன் ( கி.பி. 900-1920 ) :. 

கி . பி . 900 - ல வீரநாராயணனின மகனை இரண்டாம் மாறவர் 
மன் இராச சிமமன பாணடிநாடடில முடிசூடப பெறறன . அவ 
னுடைய ஆட்சியில் காரியங்கள எலலாம சிரகேடடையத தொடரு 
அபபொழுது பலலவா களைப்பற்றிய பயம் 

நீங்கி விட்டது . 
ஆலை புதிதாகத் தோன்றிய தஞசைச சோழாகளே 
ஆயினா. விஜயாலயன மகன முதலாம் ஆதித தன ஆடசிக்க, 
வந்ததும் , வலியவே கொடி கட்டிய போருக்கு அறைகூவும வன 
கணமை உடையவனாக விளங்கின. பலலவ அரசனை அடார் 
ஜிதனைப பல முறை போரில் வென்று , காஞ்சி உடபடப் பழைய 
சோழநாடு முழுவதையும கைப்பறறிக கொணடான . இவவாறு 
விரைந்து சொழாகள முனனேறியது பாணடியாகளுக்கு த திகை 
பை உண்டுபண்ணியது . அவாகள அஞசியது போலவே அவர் 
களும் சோழாகளொடு போர் புரியும் 

முடுகிக கொணம் 
வந்தது . 

விஜயாலயன குடும்பத்தினர் சோழநாட்டில் ஆட்சி தொட 
ங்கியதிலிருந்து தமிழ நாட்டுச் சரித்திரத்தில் பொற்காலம் 
னுமபடியான ஒரு சிறந்த புதுமுகம் தோனறுவ தாயிறறு. 


ன 


பகைாை 


காலம் 


( 61 ) 
அத்தியாயம் -9 


கவலை 


தமிழ் இலக்கிய வரலாறு : 

திராவிடநாட்டு மனனாகள நிலை தளர்ந்து சோரந்த நாளில் 
கடைச சங்கமும் முடிவடைந்த செயதியை நாம முனனரே பார்த் 
தாம . பழையபடியும பாணடியர்கள ஆட்சிக்கு வந்தபிறகு கூட 
சஙகம எதுவும ஏறபடுத்திய தாகத தெரியவில ல . அரபாகளின 
ஆதரவு இல்லாது போனது புலவா குழாததிறகுப பெருங்கெடு 
தவாய முடிநதது . 

பழைய புலவர்களும் இரவலரும் , பாணரும் 
றவே மறைந்து போயினா . அவாகளுக்குப் பதிலாக முனிவர் 
களும துறவிகளும் தோன்றினா. - அவாகளுக்கு அரசர்களின் 
ஆதரவு இருந்தாலும் நலலது தான் , இல்லாவிடினும் 
பிலலை . சங்ககாலத்துப் புலவாகள் அகவறபாவில , இருந தன 
இருந்தபடி பொருந்தி விளங்க , பலவும சிலவுமான 
அமைந்த பாடல்களையே பெரிதும் பாடினா . அவாகள உயர்ந்த 
தத்துவக கருத்துக்களையும், சமயக் குதாக்கங்களையும் பற்றிப் 
பாடினதேயிலலை . தமிழா வாழக்கைப் பண்புகளிற பிணைந்து 
கிடந்த சில வழிபாட்டு முறைகளைபபறறி மட்டும இங்கு மங்கு 

சிலவறறைக கூறிவைத்தனா . அறவுரைகளைக் கூற 
வந்த திருக்குறள நூலிறகூட , ஒரு தலையான சமயச் சார்புபற் 
றிய விதபபுகளும் விதணடைகளும் , 

முடியாது . கடைச் 
சங்க காலத்திறகுப பின , 6 ஆம் நூற்றாண்டி. லிருந்து , தமிழ் 
இலக்கியம் புதிய புதிய துறைகளில் இறங்கலுறறது , அதன் 
விளைவாக , சமயத்தைப்பற்றியும் கடவுளைப்பற்றியும் மிகு தியாக 
நூலகள தோனறலாயின . 


அடிகள் 


மாகச 


காண 


பார்ப்பனீயம் : -- 

கடைசகஙக காலத்தில் தான் தமிழநாடு பார்ப்பனா , சமணர் 
பௌத்தாபோனற மதவகுபபாாகளுடைய தொடர்பு பழக்கங்க 
களக் கொளளலாயிற்று . சமணமும் பௌத்தமும் வருவதற்குப் 
பல நூற்றாண்டுகளுக்கு முனனரே பார்ப்பனீயம தமிழ நாட்டிற் 
புகுந்து தமிழர்களுடைய கொளகைகளையும் பழக்க வழக்கங்களை 
யும் தான் மிகவும் உட்கொண்டுவிட்டதால் , தமிழ மக்கள பார்ப் 
பனீயத்தை ஓரு வேற்றுமைக கொளகையாகவே கருதின தில்லை ; 
அவவளவு பழகிப்போயவிட்டது . அப்படிப பழகியும் , பார்ப்ப 
னர்கள் சமஸகிருதத்தையே தஙகள சமய மொழியாக விடாது 
கைக்கொண்டு , தமிழ மொழியில் ஒரு நூல் கூட சமயத்தைப்பற்றி 
எழு தின திலலை . அவர்கள் தங்கள சடங்குகளையும கிரியைகளையும் 
விடாப்பிடியாயக் கட்டிக்கொண்டு , வேறு மக்கள் அவற்றைப் 
பற்றி ஒன்றும 

ஒன் றும அறிந்துவிடாதபடி மூடுமந்திரமாய வைத்திருந் 
தனர் . 

அதற்குமாறாக , சமணாகளும பௌத்தர்களும் தமிழில் 
சிறைய நூல்களை எழுதினர் . ஆனால தங்கள மதக்கொள்கைக 
ளைப் பரப்பும் நோக்கத்தோடு தான அவை எழுதப்பட்டன . தமிழ் 


( 62 ) 


ஆலை 


நானகா 


மக்கள் அந்நூல்களை விரும்பிப்படிக்க ஆரம்பித்தனர் . அதனால் 
சில நூறறாணடுகளில் , தமிழர்கள புனமையுற்ற புறசசமய நூல் 
களைப் படித்து த தங்கள் வாணாளை வீணாளப்படுத்துவதாகச் சைவ 
நாயனமார்களும் , வைணவ ஆசிரியர்களும் ஓலமிடும்படியாயிற்று . 
அதனால சங்ககாலத்தின இறுதிப்பகுதிக்குள சமணமும பௌத் 
தமும தமிழநாடெங்கும் பரவி , சில மனனாகள கூட அம் மதங் 
களின் கொளகைகளை வெளிப்படையாகத் தழுவத் தொடங்கி 
யது வியப்பாகமாட்டாது . இவவாறு மத வகுபபினர்கள ஒருவ 
ரோடு ஒருவா ஏ றடடுக கொணடு தங்கள் கொளகைகக பரப் 
பிவந்தாலும, ஙககாலததில எம்மதமும் சாமதமேயென்ற ச ! 
யச் சகிப்பு உணமையாய இருந்து வந்தது . 
நூறறாணடின ஆரமபததிலிருந்து / தவகுப்புகளுக்குள போ ... ? 
யும் கடுப்பும் சிறிது தோன்றலாயின . சமணமும பௌத்தமும் 
தமிழநாடடில மட்டுமனறி , இந்தியா முழுவதும் பரவி வந்ததால் 
வைதிகப பாாபபனாகளுககுப் பெரிதும் துயர மேறபட்டது , 
இந்துமத சரிததிரததில ரிகவும் நெருக்கடியான அந்த வேளை 
யில் , பாாப்பவியததைக காத்தவரான ரங்கராசராரியா பான் 
றினார் . அவா சேரநாட்ல காலடி எனனும் ஊரிலுள்ள ஒரு வை 
திகப பார்ப்பனக நடுப்பததைப் போந்தவா . அவர் ஒரு பெரிய 
மதாசாரியாராக விளங்கி , வேதாந்த தததுவக கொளகைகளை 
ஆாவருககும புரியும்படி தெளிவாக விரித்துரைத்து , பாாபபனி 
யத்துக்குப் புத்துயிர் அளித்தார் . சங்கரா வடமொழியில் எழு 
தியும் சொற்பொழிவுகள ஆற்றியும், இந்தியா முழுதும் சுற்றி 
வந்து , சமணா பெளத்தாகளாகிய பற ) பமயிகள் செயதுவரும் 
வேலைக்குத தாம் எதிராக வே ? லசெயதார் . இந்துமதததை ஒழு 
ங்கு படுத்தி , சமணாகளையும் பௌததாகளையும் போல , தாமு ! 
இந்தியாவில 

மானகு இடங்களில பெரிய 

மடங்களைக் 
அமைத்தார் . தென இந்தியாவில் அவா எறபடுததிய மடம் , 
நெடுநாளாக வடமொழிக கல்விக்கு உறைவிடமாகிய காஞ்சியிலே 
கட்டப்பட்டது . நகரருடைய உரைகளா ஓர், நூலகளாலும் , பல 
ரும் பரபரப்புடன பாாபபனியத்தைப் பின பதறுவாராயினா . வே 
தங்களையும மறறுமுளள பய ராததிரங்களையும் தெளிவுபடுத்தி 
அவா விளக்கிய தன ஏதுவாக , இந்து மக்களுக்குத் தேவையாய் 
இருந்த கடவுளபகதி ஏற்பட்டதோடு , குறுகிய வைதிகக குழி 
யிற கிடந்த பார்ப்பனியமும இந்நாளிற காணப்படுவது போல் 
இந்து சமயமாக விரிந்து விளங்குவதாயிறறு . இவவாறு இந்து 
மயமானது தமிழ நாட்டில் மீண்டும் தலையெடுக்கத தொடங்கி 
யதும மத கடுப்பு முற்றி , ஒரு சாயததாா மறறொரு சமயத் 
தாரைத் துனபுறுத்துவது என்ற நிலை ஏற்பட்டு விட 
பொழுது ஆண்டு வந்த மனனாகளுடைய ஆதரவு தததமக்கே 
கிடைத்துவிட வேண்டுமெனறு பாாபபனரும , சமணரும் , பெளத் 
தரும ஒருவரோடு ஒருவா மல்லுக்கு நினறனா . சமயவாதிகள் 
தததம இடஙகளிற கொடிகளைக் கட்டிக்கொண்டு பிறரை வலிந்து 
வாதுக் கிழுத்தனா . தமிழநாடு எங்கணும் சமய வாதங்கள் நடப் 
பது வழக்கமாகிவிட்டது . 


கடடி 


டது . 


சோழசாமராசசயப 


1070.மட்டும்) 


CHINA 


::MUTTRA 


VANÇA 


ORISS 


w-(HALUKIYA 


KALINGA 


LACCADIVES 


N 


Tanjore 

8.MAPAPALAME THALAITHNGKOLAM 

Valaipanthur 

Mayerudincam CEYLONNICOBARS: ELANGASONAM (MA-NACAVARAN)Kedah 

MATHAMARLINCAKE 


MALDIVES, 


: 


Pannals 
Mavilim 
Pancam 

Malayur 

SRI 
WIJCYAM 
( 
Palembang 
) 


மலையாவில்சோழர்படை,போரில்ஜெபித்தஊர்கள்:-கடாரம்(Keclah),ஸ்ரீவிஜயம்(Palembang),மாபப்பாளம் (LowerBurma),பண்ணை,மலைபூர்,மாயிருடிங்கம்,இலங்காசோகம்,மேவிலிரபங்கம்,வளைபந்தூர், 

கலைததங்கோலம்,மாதமலிங்கா,இலாமுரிதேசம்,மாநக்கவாரம்(Nicobars). 


( 63 ) 


1 


அனபின் 


இவவிதம் 


பத்திநெறிப் பெரியார்கள் : 

இவ்வாறு மக்களுக்கு இந்து சமயத்தின் மீது புதிதாக உண் 
டான ஆாவத்தின் விளைவாக பக்திமார்க்கம் என்ற பத்தி நெறி 
யானது தோனறுவதாயிற்று . இந் நெறியைக் கடைப்பிடித்த 
பத்தாகள் எல்லா வகுப்புகளிலிருந்தும் தோனறினா . அவாகள் 
வெறும் தததுவஉணமைகளைப பனனி ! பனனிப் பிதற்று தலை 
விட்டு ஐமபொறி ஒடுக்கி ஆனம உணா பெறறு 
வழி நிறறலையே வேண்டினா. 

அன்பு செலுத்துவ 
தறகு ாறிலாபப தங்கள் யாவையுங் கடந்த இனபமயமான இறை 
வனை வழிபடுதல வேணடு . நநிலயை அடைவதற்கு 

உய 
ர்ந்த பிறபயா மேலான அறிவும் வேண்டியதிலலை . 
டும் தூயமையும் ஒருமையும் அடைதல வேண்டும் . அதைக் கல 
லாத ஒரு புலையனும எளிதில் அடையலாம் என்ற 

அடையலாம் என்ற இத்தகைய 
கொளகையைக கொண்ட பத்திப் பெரியார்கள் சைவத்திலும் வை 
ணவத்திலும் தோனறினாாகள . அவாகளுடைய அடிப்படை 
யான கருத்துகள் ஒன்றாகவே இருப்பினும் , அவாகள் சமணர்க 
ளோடும் பெளத்தாகளோடும் போட்டியிட்டது போல , தங்களுக் 
குளளும வாதுகள் நிகழத்தினா . ஆயினும் அவாகள் 
சுவை நனி சொட்ட சொட்ட உயிரை உருக்கும் அழகிய தமிழப் 
பாமாலைகளைப் பாடியருளினா . 


Door LD 


10 


ட 


எட் 


சிவனடிக்கன / பூண்ட நாயனமாாகளில் மிகவும் முக்கியமா 
னவாகள திருநாவுக்கரசா , சுந்தரமூாத்தி , திருஞானசம்பந்தர் , 
மாணிக்கவாசகா எனனும் நாலவா . 

அவாகள 

பாடிய ருப் 
பாடலகள் தேவாரமும் திருவாகமும் ஆகும் . அவறறை 
டுத் திருமுறைகளாக வகுத்திருக்கின்றனர் . முதல் மூன்று திரு 
முறைகள திரு ஞான 7 மபந்தா பாடியவை . நானகு முதல் ஆறு 
வரை அபபா அடிகளின அருமைப் பாடல sa ; சுத்தரா பாடி 
யவை ஏழாந் திருமுறையில் அடங்கியுள்ளன . மாணிக்க வாசகர் 
பாடிய திருவாசகம் எட்டாம திருமுறை .. 


வைணவப் பத்தாகளாகிய ஆழவார்கள் பதினெருவர் . அவ 
ர்கள் : பேயாழவார் , பூதத்தாழவார் , பொயகையாழவார் , திரு 
மழிசையாழவார் , 

நமமாழவார் , குலசேகராழவார் , 

பெரியாழ 
வாா , ஆண்டாள , தொண்டரடிப் பொடியாழவார் , திருப்பாணாழ 
வாா , திருமங்கையாழவார் . இவவாழவாாகள பாடிய பாடலகளை 
எல்லாம நாதமுனி என்னும் பெரியாா கி , பி . 920 ல் நாலாயிரப 
பிரபந்தம் எனனும் பெயரால் தொகுத்துள்ளார் . 


சமண பௌத்த ஆசிரியர்கள் : 
பத்திநெறி அடியார்களுக்கருளளே மிகவும் 

ரிகவும் முந்தியவராகிய 
அப்பா எனனும் திருநாவுக்கரசா , கா மனனனான முதலாம் 
மகேந்திரவாமனைச சமணததிலிருந்து சைவததிறகு மாறறினாா. 
திருஞான சம்பந்தாகூட கூனபாண்டியனை ச சமணத்திலிருந்து 
சிவநெறிககு த திருப்பியதாகச சொல்லப்படுகிறது . அது போல 


( 64 ) 


தவி 


LITTLILI 


ஆரி 


கையான 


பெரியாழ்வாரும் பாண்டியன அரசனான சீமாற வல்லபனை சமண 
மதத்திலிருந்து வைணவனாககிய தாகக குறிக்கப்பட்டுள்ளது . இம 
மாறறங்களிலிருந்து , திராவிட நாட்டில் சில சிறந்த அறிவாளி 
களான நூல்வலலாா சமண சமயததையும் பௌத்த சமய ததை 
யும் பினபறறினாாகள எனபது தெரிய வரும் . அக காலத்தில 
அவவாசிரியாகள தமிழ இலக்கிய வளா சசிக்கு எவவாறு உ 
யுள்ளார்கள எனபதைக் கவனிப்போம் . 

தங்களுடைய 
னக கொளகைகளைப போதிப்பதறதும் பரப்புவதறகும் 
யாகள தாான முதலில் செய்யுளிற காவிய நடையைக 
டனா . இராமாயணம் , மகாபாரதம் போனற வடமொழி 
களிலிருந்து இதை நாம் அறியலாம் . தமிழ நாட்டில 
ளும் பௌத்தாகளும் தங்களுடைய சமயக கொளகைகளைப் புகுத் 
துவதற்கு இந்தக காபரிய நடையைப் பெரிதும் பயன படுத்தி 

இதறது மணிமேகலை ஒரு சிறந்த எடுத்துக் காட்டாகு 
சங்ககாலத்திற்குப் பிந்தினகாலப் பகு தியாகிய கி . பி . 600 முதல் 
900 வரை சமண பௌததப புலவாகள ககாபபிய 
யே கைக்கொண்டு வளையாபதி , சிவகசிந்தாமணி , குண்டலகேசி 
எனற மூனறு பெருங் காபபியங்களை எழுதியுள்ளாாகள . 


நூல 


சமனாக 


னா . 


நடையை 


அதே காலத்தில று காப்பியங்களும ஐந்து தோனறின , 
அவையாவன : சூளாமணி , நீலடு கசி . 

காவியம், 
உதய குமாரன காவியம் , நாககுமார காவியா . 


யசோதர 


( 65 ) 


இரண்டாம் பாகம் . 


அத்தியாயம் -1 


வராகௗ 


கைமா 


சோழர் பேரரசாட்சி : -- 

களப்பிரரும அனனவரையடுத்து வந்த பலலவரும கவினு 
டைக காவிரி வளநாடடைக கைககொண்டிருந்த பல நூற்றாண்டு 
களாய , கரிகாலன வழிவந்த சோழருலத்தாா இருந்த இடம் தெரி 
யாது மறைந்தே வாழவேண்டியிருந்தது . சோழ குலத்து இள 
பாணடியா ( லததிலுா 

ரேரா 

குலததிலும் 
உறவாடிப் பெண எ டு ததும 

கொடுத்தும் . 

தங்கள் 
பெருமையை மறந்துவிடாது மணகொண டொழுகினர் . அவர் 
களிற பலா தஞசைமாவடடததில சிற்றரசாகளாயும், சிறு தலை 
வாகளாயும் இருந்தனா . அந்தப் பகுதி நிலததில பலலவரும 
பாணடியரும் முரணி . போராடுவது வழக்கமாகையால , அது 
ஒருவா கட்டுப்பாட்டுக்கும் அடங்காத எலலை நிலமாகக 
றிக கொணடேயிருந்தது . அத்தகைய இடத்திலுங்கூட, சோழர் 
குலச சிறறரசர்களுக்கு முழுத தனி உரிமை 

அடைய முடிய 
விலலை . உணமையில் அந்த எலலைப்புற நாட்டை ஆண்டு வந்த 
வாகள முத்தரையர் எனனும் சிறறரசர்கள . அவாகள் யார் கை 
ஓஙகுகிறது எனது அரசியல நிலையைக கவனிதது , 

ஒருகால் 
பாணடியாகளுக்கும் , மறறொருகால பலலவருக்குமாக , வழிமொ 
ழிந்து வந்தனர் . ஒரு சிறு சணடையைக கிளப்பி , 

முத்தரைய 
ரைசசோத ஒரு சிற்றரசன கையிலிருந்து தான விஜயாலயன் 
தஞசையைக கைப்பற்றினான . இவவாறு முத்தரையர்கள் தோல் 
வியுறறுப புறங்கொடுத்ததும் தஞசையிலிருந்து தெறகே புதுக் 
கோடடைவரை முன்னிருந்த சோழ நாட்டின பாதியளவு நிலப் 
பரபபிறகு விஜயாலயன அரசனாகி 

விடடான . 


டான . 


ன . 


என்பதை நாம் 


முதலாம் ஆதித்தன் : 

விஜயாலயனின மகனான இராஜகேசரி வர்மன எனனும முத 
லா ஆ 

ஆதித்தன கி . பி . 880 லதஞசைக்கு அரசனானான . அதே 
வேளையில அபராஜிதனும் காஞ்சியில் முடி தரிததுக கொண 

திருப்புறம்பயததில , பாணடியன வரகுணவாமன் பல்ல 
வாகளோடு போர் செயது எவவாறு கெட்டான 
முனனரே பாாத்தோம் . அந்தப் போர் நடந்தகாலத்தில் சோ 
ழர்கள 

முழு உரிமையையும அடைந்ததாக இலலை . 
பல்லவர்களுக்குக் கீழப்படியும் சிற்றரசர் நிலையிலேயே இருந்த 
திருப்புறமபயப போரில் சோழர்கள் 

யாருடை 

பககத் 
தைச சாாந்திருந்தனர் என்பது குறித்து சரித்திர ஆசிரியர்க 
ளுக்குள்ள வேறுபாடு உண்டு . எனினும் , அதற்குபபின சில ஆண் 
டுகளுககுள ஆதித்தன அபராஜிதனை வெனறு பலலவர் பலத் 
தை அறவே நசுக்கி விடவும் , தொண்டை மணடலம் முழுதும் 


தங்கள 


னா . 


( 66 ) 


மணடலம 


பாாகள 


( 


பழையபடி சோழர் ஆட்சியின கீழ வந்து சேர்ந்தது . தொண்டை 

மீடகப பெற்றதும் , கரிகாலன காலத்துச் சோழர் 
ஆட்சி உயிர்பெற்று விட்டது எனனலாம் . 

கி . பி . 900 - ல பாண் 
டிய நாட்டுக்கு அரசனாக வந்த இரணடாம இராஐ சிமமன சோ 
ழாகளுக்கு வெளிப்படையான பகைவன விரைந்து , சோழா கள 
இவ்வாறு உயாநிலையை அடைந்தது அவனுக்குப் பிடிக்கவிலலை .. 
சோழாகள எந்த நேரத்திலும் பாணடியநாடடைட படையெடுப் 

என்பது திட்டமாயத் தெரிந்து விட்டது . அவவி , தம 
நோவதறகுள சோழாகளை மட்டந் தட்டவேண்டும் எனறு 

எனறு இராஜ 
சிமமன ஆத்திரப்பட்டான- -அவவாறே இரண்டு நாடுகளுக்கும 
போர் ஏறபட்டு , ஆதித,தனின கடைசி மாளவரை அப்படியும் 
இப்ப யமாய இழுத்துக்கொணடே வந்தது . 
முதலாம் பராந்தகன் : 

இளமை முதறகொணடே சிறந்த போாததலைவனாய விளங் 
கிய பராந்தகன கி.பி. 907 - ல , தன தநதை -ஆதித்தனுககுபபின 
அரசனை. அவன தன தாதை பாணடி நாட்டில நடத்திய 
போர்களில் மிகவும் முனைந்து ணடை செய தவன ஆ கையால , 
மதுரைகொண்ட என்ற பட்டப்பெயா அவனுக்கு அபபொழு 
தே உண்டு தான அரசனான பினனா , முன்னிலும் மிகுந்த மக 
கத்துடன பாண ! -யனோடு போர்புரிந்தான . இரா ஜூமமனால் 
சோழா படையை எதிாததுநிறக முடியவிலலை . காசியப்பன் என 
வன உதவியளிக்குமாறு 

வேண்டினான . 
பாணடிநாடே இலாகை க 5 முதல அரண எனபதை உனா நத 
இலங்கை மனனன , 

(குதிரைகள் கொண்ட ஒரு பெரிய 
படையை உடனே அனுப்பினான . கி . பி . 920 - ல 

ஒரு 

போா நட 
தது . இரா ஜசிமமனும் மனத்தைத தளரவிடாது , சிங்களர்களு 
டைய உதவியைக்கொண்டு போரில் முனைந்து நினறன . ஆலை , 
இருவா படைகளும் போதும் கூட , அவாகளால சோழா படை 
யைத தடுக்கமுடியவிலலை . கி.பி. 923 - ல வௌஞா எனனும் 
இடததில மறருெ போர் நடந்தது . லங்கை மனனன அனுப் 
பிய வலிய படையையும் 

படையையும் பாண்டியா படையையும் பராந்தகன 
தோறகடிதது , 

அவாகளுடைய யானைப் படையையும் மதுரை 
நகரையும் கை பறறினான எனறு கலவெட்டுகள கூறுகினறன . 
தன பககததுப படைகள் சிதறியோடவும் , இராஜசிமமன தனது 
பொன முடியையும் மற்றுமுளள அரச சினனநகளையும் எடுத்துக 
கொண்டு இலங்கைக்குத தபபி ஓடினான . ஆனால தன படைகள் 
முறியுண்ட செய்தி தன செவிப்படுமுனனரே காசியப்பன இறந்து 
விட்டான . 

அவனையடுத்து வந்த தப்புலன எனனும அரசன , 
உள நாட்டுக குழப்பங்களால இரா 
ராஜசிம்மனுக்கு எந்த உதவியும் 
செயயககூடவிலலை . தபாலனிடமிருந்து ஒரு 

ஒருவித 

உதவியும் 
டைய முடியாது என்பதைத் தெரிந்த பாணடியன தன பொன 
முடியையும மறறும் அணிகலனகளையும் சிங்கள அரசன பொறுப 
பில் வைத்துவிட்டுத் தன அனனை பிறந்த இடமாகிய சேரநாட் 
டிறகு ஓடினான . அங்கும் போய யாதும செயவதறகில்லாமல , 
இராஜசிமமன தன விதியை நொம்துகொணடே வாழநாளைக் 


மை 


ம 


லவகை 


அரசனை 


யானை 


நடந் 


( 67 ) 


கழிக்கவேண்டிய தாயிறறு . பாண்டி நாட்டின் பேரரசனாய் , மது 
ரையில் முடி சூடிக்கொளள விருமபிய பராந்தகன , இலஙகையில் 
வைக்கப்பட்டிருக்கும் பாணடியன பொன 

பாணடியன பொன முடியையும் மறறும் 
அணிகலச சினனங்களையும் பெறுவதற்காக நயத்துடன எவவள 
வோ முயனறு பார்த்தான . ஆனால தபபுலன ஒரேயடியாய 
மறுத்துவிட்டான . அதன மேற்கொண்டு பராந்தகன இலங்கை 
யினமீது போர் தொடுத்து , கி . பி . 949 - ல மூனறாம உதய லுடைய 
ஆட்சியில் , அத்தீவைப் படையெடுததான . சோழனை எதிர்க்கும் 
ஆற்றலற்ற சிங்கள அரரன . தனக முன் னுளளொாகள செய் 
தது போலவே , தானும் அனுராதபுர ததைக கைவிட்டுத் தெற்கு 
நோக்கி ஓடிவிட்டான . ஆலை , பாணடியனுடைய அணிகலன 
களையும் முடியையும் விட்டுவிடக் கூடாது எனற உறுதியோடு , 
ஓடுமபொழுதும அவ றறைக டவே எடுத்துச செனறிருநதான . 
ஆதலால் அனுராதபுரததைப பிடித்தும் , பராந்தகனின எண 
ணம நிறைவேறவிலலை . அதறகுள , தக்கிணததில சோழாபடை 
கள தோலவியுறறுப பெருங்கேடு கோந்த செயதியும் கிட்டியது . 
ஆதலால பராந்தகன இலங்கையைப் பிடிக்கும் எண்ணததைக 
கைவிட்டு , சோழநாட்டுக்கு விரையலுறான . 


|| 


எணணைவு 


ருவா 


கி . பி . மூன ராம நூறாணடில ஆந்திரப் பேரரசு அழிந்தபின ! 
னர் த தோனறிய சாளுக்கியாகளும மராட்டியாகளும போனறு , 
இராஷ்டிரகூடா எனனும் ஒரு புதிய குலத்தாரும் அபபொழுது 
வலுவடைந்து வரலாயினா. அவாகள இடைவிடாது போராடி , 
சாளுக்கியாகளுடைய பலத்தை ஒடுக்கியவாகள் . அபபொழுது 
இரட்ட மன்னனாய இருந்த கனள 

ருந்த கனனர தேவன ( மூன்றாம் கிருஷணன ) 
சோழாகளின வளாசியை 

வளாசியை மிஞசவிடலாகாது என்ற 
கொண்டு , பராந்தகன இலங்கைக்கு : செனறிருந்தகாலமபார்த்து 
சோழ நாட்டைத் தன முழு வலியுடன் தாக்கினை . அபபொழுது 
சோழாகளும் 

வடக்கே 

தக்கிணத்தில் தங்கள பேரரசை விரிவு 
படுத்தவேணடும எனறு முயனறுகொண்டு தான இருந்தார்கள் . 

படைகளும் தககோலம எனனும் இடத்தில எதிரத்தன . 
அங்கு நடந்த போரில இரு திறத்தாாகளும் வெற்றிகொண்டதா 
கச சொலலிககொளகிறாகள . ஆனால , சோழர் படைக்குத தலை 
மை தாங்கி நினற பட்டத்துக்குரிய இளவரசனான இராஜாதித் 
தன போரில் அம்புபட்டுச் சிலநாளில் இறந்துவிட்டான . அதைக 
கேட்ட இரட்டாகள் முனனிலும் மிகுந்த ஊககததுடன போர் 
தொடுத்து , சோழ நாட்டினுட் புகுந்து , தலைநகராகிய தஞசை 
வரையில் வந்துவிட்டனா . இவவாறு , பராந்தகன தன தலை 
மகனை இழந்ததுமல்லாமல் , தன பேரரசும் போய் , தனது நாட்டி 
லும ஒரு பகுதியை இழக்க நோந்தது . இவவிதம சோழனுக்கு 
நேர்ந்த தோல்வியை ஒருநலவாய்பபாகக் கொண்டு , பாண்டியரும 
சோழத தலைமையை மதியாது தளளிவிடடனா . சோழனுக்கு 

ஒளிந்த சிங்கள மனனனும் அனுராதபுரததிறகு 
விட்டான . 

மதுரையுமாழமும கொணட எனற விருதுப் பெயர் 
பராந்தகனுககு ஏறபட்டிருநதும , அவன சாகுமபொழுது அது 
வெறும இடமபப பெயராகவே பொலி விழந்து தோன றியது . 


அஞ்சி 


வந்து 


( 68 ) 


கண்டராதித்தன் , அரிஞ்சயன் , இரண்டாம் பராந்தகன் , 
உத்தம சோழன் ( கி.பி. 947-985 ) : 

இரடடாகளால தோல்வியுற்ற பிறகு கி . பி . 985 வரை , சோ 
ழாகளின நிலைமை வீழச்சியுறறேயிருந்தது . எஞ்சியிருந்த பராந் 
தகனின இரு மக்களான கண்டராதித்தனும அரிஞ்சயனும ஒன் 
றாகச சோழ நாட்டை ஆண்டுவந்தனா எனறே சொலலலாம் . 
அவாகளுககுப பிறகு அரிஞ்சயனின் மகனான இரண்டாம பராந் 
தகன அரசனான. இழக்கப்பட்ட நாடுகளை மீண்டும் கைப்பற்ற 
வேணடி , அவன பாணடி நாட்டையும் இலங்கையையும படையெ 
டுத்தான , ஆனால அது முனபின எணணாது பதற்றமாய நடத் 
திய செயலேயாகும . இலங்கையில் அவன நடத்திய போரில் 
நானகாம மகிந்தன் எனனும சிங்கள அரசனால வெல்லப்பட்டான . 
பாண்டி நாட்டில அதைவிடப் பெருங்கேடு நொந்தது . அபபொ 
ழுது ஆட்சிபுரிந்த வீரபாணடியன எனனும போா மனனன சோ 
ழர்கள முனனா இழைத்துளள பழிகளுக்கெல்லாம் இப்பொழுது 
வஞ்சம் தீரககவேண்டும் 

எனறு 

துடித்துககொணடிருந்தான . 
சேவூா என்னும இடத்தில சோழா படையை த தாக்கிப் புறங் 
கணடு, சோழ மனனனையும் கொன்றதாகச் சொல்லப்படுகிறது . 
அவவாறு கொல்லப்படடவன இரண்டாம பராந்தகனேயாவான 
எனறு இபபொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது . பிறகு உத் 
தம சோழன கி . பி . 985 வரை அரசாண்டு வந்தான . 
பற்றி அதிகம ஒனறும தெரிவ தறகில்லை . அவனும் அவன தா 
யாா செமபியனமாதேவியாரும சிறந்த சிவனடியார்கள எனறும் , 
பல கோயில்களைக் கட்டியும் , புதுப்பித்தும் வழிபாடு நடத்தினர் 
என்றும அறியலாம . 


அவனைப் 


முதலாம் இராஜராஜன் ( கி.பி. 985-1012 ) : -- 

அருணமொழிவர்மன என்ற இராஜராஜன என்னும் நெடி 
யோன உத்தம சோழனுக்குபபின பட்டத்திறகு வந்தான . ஓர் 

ககுரிய இலக்கணஙகள எல்லாம அவனிடம் நன்கு பொ 
ருந்தியிருந்தன . அவனுடைய ஆட்சியில் சோழாகள பழையபடி 
யும வீறுகொணடெழுந் தனர் . சோழர் வளாசசியைக குனறும் 
படி வைத்த இரட்டர்களை மேலைச் 

மேலைச் சாளுக்கியர்கள் அதற்குள் 
வெனறு அடககிவிட்டனர் .. 

அதனால் இராஜராஜன முதலில் 
பாண்டி நாட்டுப் பக்கம திருமபினான . ஒரு தமிழப் பேரரசை 
நிலைநாட்டவேண்டுமானால் , முதலில் மூனறு தமிழ் நாடுகளையும் 
ஒரு குடைக்கீழக் கொண்டுவரவேண்டும் . அதைத்தான இராஜ 
ராஜன் முதலில் செய்து முடித்தான் . அவன அமர புயங்கன என் 
னும பாணடியனை வென்று பாண்டி நாட்டைச சோழ நாட்டின் 
ஒரு பகுதியாக்கி அதறகு இராஜராஜ மணடலம அலலது இராஜ 
ராஜப் பாணடி நாடு எனறு பெயர் கொடுத்தான . பிறகு சேர 
நாட்டைக கடல் வழியாகவும தரை வழியாகவும் தாக்கினான் . விழி 
ஞம் , காந்தளூாசசாலை முதலிய சேரர் அரணகள ஒனறனபின் 
ஒன்றாக விழுந்தன . சேர அரசனும சோழனின தலைமையை ஏற் 
றுக் கீழ்ப்படிந்தான . 


( 69 ) 


கைக 


வந்து , 


படை 


வட நாட்டிலும் சோழர்களுக்கு வெற்றிமேல் வெற்றி கிடைத் 
துககொண்டு வந்தது . கீழைச சாளுக்கிய நாடான வேங்கியைப் 
பிடித்ததும் , இராஜராஜன கோதாவரியைக கடந்து கலிங்கத் 
தின மேற செனறான . அசோகனாலும் வெலலு தற கரி தாயிருந்த 
கலிங்க நாடு இராஜராஜன் காலடியில் எளிதாக வீழததப பட் 
டது . தன முனனோர்களை போல விட்டுவிடாமல் , இராஜராஜன 
தான வென் றுகொண்ட நாடுகளில் நிலையாகத் தன ஆட்சி நட 
ந்து வருதற்குரிய ஏறபாடுகளைச் செய்தான . இவை யனை ததை 
யும தான படடததிறகுவந்த பதினேழாம ஆணடாகிய கி . பி . 
1002 - க்குள செய்து முடித்துவிட . கலலிங்க நாடடைக 
கொண்ட பினனா , அவன தெற்கு நோக்கி 

இலங்கை 
மேற செல்லலுறறான . அந்த வேளையில் சிங்கள மனனனான ஐந 
தாம மகிந்தனுக்கும் அவன 

வீராகளுக்கும் இடையில 
மனக் கசப்பு இருந்து வந்ததால சிங்களாகள் தங்களைக் காத்துக் 
கொள்வ தறகு இயலாத நிலைமையில் இருந்தாாகள எனறு சிங 
களச சரித்திர நூலாசிரியாகள கூறுகின றனா . அதனால் இராம் 
ராஜனுக்கு படையெடுப்பது எளிதா யிருந்தது . 

முன 
டாம பராந்தகனைச சிங்களர்கள வென்றது உணமையான) லுங் 
கூட , முதலாம பராந்தகன படையெடுத்த காலத்திருநதே இலங் 
யின அரசியல் நிலையானது சாகேடடைந்து கொணடே வந்தது . 
அதறகுமுன பல நூறறாண்டுகளாக , 

சிங்களப படையானது 
கூலிக்குப் பிடித்த ஆடகளாகவே அமைந்திருந்தது . அவாக 
ளும் , முக்கியமாய , தமிழாகளாகவே இருந் தனா . ஆதலால இவ 
வாறு சிங்களாகளிடத்தில் வேலை கமாந்த படைவீராகள அடிக் 
கடி இலங்கையின அரசியற காரிங்களை த தாங்களே கைககொ 
ண்டு நடத்தும்படியான நிலைமை ஏறபட்டு வந்தது . 


T ன 


கள . 


இவவித குறையோடு மட்டுமனறி , சிங்களாகளுககு 

மறறு 
மொரு பெரிய இடையூறு ஏற்பட்டது . இலங்கையின் வடபகுதி 
யில் நாளாவட்டத்தில் தமிழாகளாயச செனறு நிறைந்துவிட்டார் 
அவவிதம சென்று தங்குதலுற்ற தமிழாகள , 

சிங்களாக 
ளோடு கலந்து ஒன்றாகாமல , குறுகிய கடலுக்கு மேற்கேயுள்ள 
தஙகள இனததவாகளோடு உறவுகொண்டாடி கொண்டே வந் 
தனா . இலங்கையின் வடமுனைப பகுதியையும் , தாயநாட்டில 
ஒரு சிறு பகுதியையும் சோதது , தமிழமக்களை 4 சோமத நாகர் 
கூட்டத்து மனனாகள -ஆண்டு வந்தார்கள் . முதலாம் பராந்தகனு 
டைய படையெடுப்பிறகுப பினனா , அனுராதபுரததுககு 

கையினினறும் 
கேயுள்ள பகுதி சிங்கள 

நீங்கி விட்டது . ஒரு 
சில வேளைகளில் சிங்கள மனனயை இருப்பவன வலியுளளவ 
னாய் இருந்தால அவன ஆட்சி வடபகுதியிலும் செலலக கூடிய 
தாயிருந்தது . தாய நாட்டிலிருந்து படையெடுப்புகள நோந்த 
போதெல்லாம, இலங்கைத் தமிழாகள தங்கள இனததவாகளு 
க்கே உதவி செயவது வழக்கம் . இதனால சிஙகளாகளின எதிர 
த்துப் போரிடுந் திறன் நலிவுறறே வந்தது . 


வடக 


( 70 ) 


இராஜராஜன் காலத்தவனான ஐந்தாம மகிந்தனும் அவ 
க்குமுன ஆண்ட அவன தமையனான 

தமையனான ஐந்தாம் சேனனும் , தங் 
களுடைய தமிழப் படைகள செயத கலகததினால் உயிர் பிழைத் 
தறகஞசித் தெற்கு நோக்கி ஓடினா . சிங்கள அரசாகள அவா 
களுககுச சரியாகக கூலிகொடுக்க முடியாததாலும் , சோழாகளு 
டைய படையெடுபபைத தடுக்க மனமிலலாததாலும் , அவவிதம 
அவாகள கலகம் செயததாகக கூறப்படுகிறது . ஐந்தாம் சேனன் 
தமிழாகளுடைய செலவாககு மிகுந்திருந்த அனுராதபுரத்திலி 
ருந்து ஆளமுடியாமையால , அத் தலைநகரையும அதன வடபகுதி 
யையும் தமிழாகள கையில் விட்டுவிட்டு டிபபோய , பொலன்ன 
ரூவா எனனும இடத்தைத தலைநகராககிக 

டத்தைத் தலைநகராககிக கொணடான . அவ 
னுக்குப் பினவந்த ஐந்தாம மகிந்தன பழைய தலைநகருககுத் 
திருமபிவந்து பாாததான . ஆனால் , தமிழய படைகள கலகமிட் 
டுக கிளமபவும தான ஒனறும செய்ய முடியாத நிலையில . தெறகே 
யே தபபியரிழைத்து ஓடினான . இவவாறு கூலிக்கு அமாத்தப் 
பட்ட தமிழப் படைகள் அடிக்கடி கலகம் செய்ததாலும் , அதன 
விளைவாகச சிங்களாகளின அரசியல நிலை குலைந்ததாலும் , இலங 
கையில் சோழாகளின் படைகளுக்கு வழி திறந்துவிட்டது போ 
லிருந்தது . 

கி . பி . 1002 - ல் இராஜரான அததீவைப் படையெடுதத 
பொழுது அவனுக்கு எதிாபபே இலல எனறு சொலலலாம் . 

. 
அவன பொலனனவாஎனனும புதிய தலைநகரையும் கைப்பறறி 
இலங்கையில் தன் ஆட்சியை நிலைபெற செய்துவிட்டு, அங்கி 
ருந்து மேற்கு நோக்கிக் கப்பலி சென்று முன்னாபபழந் தீவு 
பனனிராயிரம எனறு குறிக்கப்பட்ட மாலடைவஸ் எனனும தீவு 
களையும் இலககத தீவுகள எனனபபடும இலககடைவஸ மானனும் 
தீவுகளையும் வென்று கைககொணடான . 

சிங்கள் சரிததிர நூலா 
சிரியாகள் , சோழாகள இலங்கையைக கைப்பற்றின செயதியை , 
ஐந்தாம மகிழ்தன பிடிபட்டு சோழ நாட்டிறகு சென்ற கி . பி . 
1017 என்று சொலவா . ஆ 0 ல அநத நிகழ சிக்கு நெடுநாள 
முனனரே 1002.ல இராசான பொலனன ரூவாவைப் பிடித் 
து த தன ஆட்சியை நிறுவியுள்ளான . இலங்கையில் சில மாகளி 
லிருத்து வரக்கூடிய வருமான ததைத் தான காட்டிய தஞ்சை 
பெரிய கோயிலுக்கு இவன மானியம் விட்ட செய்தி கலவெடடுக 
O ற ) காணப்படுகின்றது . 

பல்லவாகள காலததிலிருநதே தமிழ அரசாகள தங்கள் செல் 
வத்தை ஏராளமாய செலவிட்டு அழகிய பெரிய கறகோயிலக 
ளும உயாந்த கோபுரங்களுமகட்டி , அவற்றில சிறபமும் ஓவியமும 
சிறந்து விளங்குமபடி கலை நுடபம் அமைந்த வேலைப்பாடுகளை 
எழிலபெறத தீட ) அமைத்துள்ளாாகள . அதனால் தமிழ மக்கள 
உலகத்திலேயே கோயில் கட்டுவதில ரிக சிறந்த மக்கள் என 
னும புகழ பெறறுளளனா . இத்தகைய கோயிலகளைத் தென் 
இந்தியாவில் , இராமேசுரம் , மதுரை , காஞ்சிபுரம் , திருவரங்கம் 
போன்ற பல இடங்களில் இன றும காணலாம் . அவை , பத்திச் 
செலவர்களாய த தொடாந்துவந்த அரசாகளால மாற்றியும் , 


( 71 ) 


வாகள . 


புதுப்பித்தும் , அமைக்கப்பட்டுள்ளன . பழங்காலத்துப் பாண்டி 
யாகள இலக்கியத்திலேயே விருப்பம் செலுத்தினார்கள் . பல்லவர் 
கள கட்டிடங்கள் அமைப்பதிலேயே கருததைச் செலுத்தினார்கள் . 
ஆனால் , தஞசை 1 சோழ மனனாகள அவவிரண்டிலும் பாடுபட்ட 

இராஜராஜனால் கட்டப்பட்ட பெரிய கோயில் இப்பொ 
ழுது சிறிது பாழடைந்து தன பழைய ஒவியையும் இழந்து நிற் 
கின்ற நிலையிலும் கூட , சிறபக கலையின் சிகரம எனப பொலி வெய 
திப புகழமணம் கமழா நிறகும் . அடுக்கடுக்காகக கற்களை இழைத் 
துக கட்டப்பட்ட 216 அடி உயரமுளள அதன விமானம கண 
கொளளாக காட்சியாக விளங்குகிறது . அவளிமானததின உச்சி 
யில் 80 டன நிறையுள்ள ஒரே கல்லிலே குமபம இரைத்துக் கவிக் 
கபபட்டுளளது . இயந்திரக கலைகள வளாக தாக்கியுள்ள இக் 
காலத்திலுங்கூட அத்தகையதொரு களமான கலலை அவவளவு 
உயர்த்திறகுக கொண்டு செலவது நா அருமை வாயந்த செய 
லாகவே கருதப்படும் எனறால , அக்காலத்தில இது செய்யப்பட் 
-து வியப்பினும் வியப்பேயாடும் . இராதரான காலத்திற 
செயயப்பட்ட வெணகல , 

நிலைகள் கூட , 

இந்திய நிலைகளுளளே 
மிக சிறாத தனவாக மதிக்கப்படுகின்றன . தமிழாகள் முனளிைல 
சிறபக கலையிலும் கட்டிட வேலையி லும சிறந்த அறிவாளிகளா 
யிருந்தது மட்டுமலலாமல , ஓவியக் கலையி ம உயாதது விளங்கி 
னாாகள . அ வாகளுடைய சித்திரத்திறனின மேம்பாடடைத தஞ் 
சைக் கோரிலினுள்ளேயே நாம் கண்டு மகலாம் . இலங்கையை 
வென்றபிறகு இராஜராதன கி . 2. 1003 - ல் இந்த பெரிய கோயி 
கட்ட ததொடங்கி , 1007 - ம 

ஆண்டுக் கவளாகவே 

அதை 
முடித்துவிட்டான என 

எபொனில் , அவன மேலை 
சாளுக்கியாகவ முறியடித்து , அவவறறியைக கொணடாடிய 
பொது இக்கோயிலுககுக கணகக 12) நிகிததிரளை த தான 
செய்ததாகக கலவெட்டுகளிற கூறப்படுகிறது . தகாததிற 
பெரும் பருதியை ஆண்டுகொண்டிருத மேலை | சாளுக்கியாமீது 
தொடுத்த போரானது அவனது ஆ ! - யின் 3 - வது ஆண்டாகிய 
சி . பி . 1007 - ல் வெற்றிகரமாய மு ) வெய்தியது . சாளுக்கியாக 
ளுடைய தோலவிக்குப்பினனா , தகமை அடங்கலும் "ௗளிட்டு 
விந்திய மலையிலிருது இலங்கை / டி ! – திராவிட மனனனு 
டைய ஆட்சியின் கீழே வந்தது , இராவனுக்குப்பின, இதுவே 
முதல முறை என்று சொல்லலாம் . இரு துக கொயிலகளுக்குத் 
தனது செலவத்தை வாரி வழங்கினதோடு அமையாது , இராஜ 
ராஜ நாகப்பட்டினததில ஒரு பௌத்த விகாரமகா- டி அதற்கு 
நிறைய மானியங்கமை ஏற்படுத்தினன . அககாலத்தில மலேயா 
நாடடிலிருந்து வந்து காகப்பட்டினத்தில் தங்கிய புத்தமதததினர் 
கள வழிபாடு நடத , துவதற்காக ஒரு விகாரம் கட்டி அமைக்க 
வேண்டுமென்று மலேயாவிலுள்ள கெடா பனனும் இடத்தில் 
ஆண்டுவந்த சூளாமணிவாமன எனனும மனனவின வணடு 
கோளினபடி இராஜராஜன அதைக கட்டினான . இதிலிருந்து 
தமிழாகள இந்தியாவிறகு அப்பாலுள்ள கீழக்கரை நாடுகளோ 
டும் தொடாபு கொண்டிருந்த செய்தி புலனாகும் . மலாய நாட்டிற 
பல இடங்களிலும் காணப்படும் கல்வெட்டிலிருந்து தமிழ வணிகா 


உலக 


நம்பலாம . 


( 72 ) 


கள் ஏராளமாய அங்குக் குடியிருந்துவந்ததாகவும் தெரிகிறது .. 
சாளுக்கியர்களை வென்றபிறகு , இராஜராஜன தனது திறனுடைய 
மகனாகிய இராஜேந்திரன கையில் அரசாட்சியை ஒப்புவித்து , 
தானிருக்குமபொழுதே , கி . பி . 1012 - ல் 

1012 - ல் முடிசூட்டு 

முடிசூட்டு விழாவும 
நடத்திவைத்தான . 


முதலாம் இராஜேந்திரன் ( கி . பி . 1012-1042 ) : -- 
இராஜேந்திரன மிகப் புகழவாயந்த பெரும் வீரன . 

இராஜ் 
ராஜனின வெறறிக்கும் புகழுககும காரணமாயிருந்த போர்களிற 
பலவற்றையும அவனது சிறந்த மகனான இராஜேந்திரனே திட 
டங்கள போட்டு எடுதது நடத்தின தாகக கருதப்படும் . தனது 
ஆட்சியின ஆறாவது ஆண்டான 1017 - ல் தென இலங்கையிலுள்ள 
மலைகளிலும் கழிகளிலும் மறைந்துகொண்டு சிறு சணடைகளும 
உட்பூசல்களும் விளைத்துவந்த சிஙகளாகளை ஒழிப்பதற்காக , இரா 
ஜேநதிரன கடலைக கடந்து இலங்கைக்குச செனறான . அருதய 
போரில் எல்லா விதமான எதிரப்புக்களையும் தொலை ததுக் கடைசி 
யாக ஜந்தாம மகிந்தனைச் சிறைபபடுததி , இலங்கைக்குப் பெருங் 
கேட்டையும் தொல்லையையும் விளைபபதறகுக்காரணமாய் இருந்த 
பாணடியனது பொன முடியையும் மற்றுமுள்ள 

மற்றுமுளள அரச சினனம் 
களையும் கைப்பற்றினான . பிறகு இராஜேந்திரன பொலனன ரூவா 
எனற பெயரை வனநாதபுரம எனறு மாறறி , இலங்கைத் தீவினைச 
சோழர் பேரரசில் ஒரு மண்டலமாகச செயதுவிட்டான . 


ச 


சோழாகளுக்குக் கீழப்படா- ருந்தும் அடிக்கடி இடையூறுகள 
செய்ய முயனற பாண்டிய மனனனை த துரத்திவிட்டு , இராஜேந்தி 
ரன் பாண்டி நாட்டையும் சோழாகளின் நேரான ஆளுகைக்கு உட் 
படுத்தினான . பாண்டி நாட்டில் மேலும் இடைஞ்சலகள ஏறபடா 
திருகக வேணடி , தனது மகனுக்குச் சோழ பாணடியன எனனும 
பட்டம் கொடுத்து அஙத் தனக்குப் பதிலாக இருந்து ஆளும 
படி செயது அவன உறைவ தறகாக , பூமியும நெளியுமவிதததில 
பெரியதோா அரணமனையை மதுரையில கட்டுவிததான . 
செயதி கல்வெட்டுகளால அறியப்படும். ஆனால 

னால அமமாளிகை 
இருந்த இடமகூட இப்பொழுது கண்டுபிடிப்பதற்கில்லை . 

இவவாறு தன தநதையிடமிருந்து தாயகமாகப் பெற்ற யோ 
ரசை வலியுறுமபடி ஒழுங்குபடுத்தியபினனா , தனது ஆ..சியின 
பத்தாவது ஆணடில ( கி . பி . 1021 } மேலும போாகளசெயது மண 
கொளளக கிளம்பினான . கலிங்கத்திலிருந்தபடியே ஒரிஸ்ஸாவை 
வளைத்துப்பிடிததுப பினனா கனனோசி ( ஐக்கியமாகாணம்) வரை 
யில் தன ஆட்சியைச செலுத்திவந்த வங்காள அரசனை பாலா 
எனபவனைத் தோறகடிததான . அதனால ஆரியாவாத்தத்தின 
அப்பகு திவரையும சோழா ஆட்சியின் கீழவந்தது . அந்தச சம 
யத்தில் ஆரியாவர்த்தமே மோசமான நிலையில் இருந்து 
கி . பி . 1000 - ல் இருந்து 1030 - ககுள அபகானிஸதானததின அரச 
(னான மகமமது எனபவன ஆரியாவாத்தததின மேலைப்பகுதியைக 
குறைந்தது பதினேழு முறை படையெடுத்தான் ; சுமாா 1005 - ல 


வந்தது . 


* 


T 


- 


WWW 


ம 


தா பாஜராஜன் கோவில் 


( 78 ) 
லம் நதிக்கரை வரையில் படையெடுத்து வந்தான் ; 1008 - ல் பஞ் 
சாபை வென்றான் ; 1018 - ல் மதுரா , கன்னோசி என்ற நகரங்களைப் 
பாழப்படுத்தினான 

. 


மாக, 


ப 55) வராக 


களும் 


பகைமை 


இதனால் , இந்தியாவை முஸலீமகள தாக்கலுற்ற அதே வே 
ளையில தான் சோழா படையும் வட இந்தியாவிலுள்ள வங்காளத் 
தையம் மறறும் 

சில 

இடங்களையும படையெடுககலுற்றது 
எனபது தெரியவரும் . சோழாகளின் பேரரசு 

பேரரசு அழியும் காலம 
வரையும் , முஸ்லீமகள வங்காளததை எட்டியும் பாராது , பஞ்சாப் 
சிந்து முதலிய மேலைப் பகு இகளோடு நினறு கொண்டன . சோ 
ழர்கள் இந்துக்களாய இருந்தாலுங்கூட , இந்து மதத்தினாகள் 
எல்லாரும் ஒரே கூடடா எனற ணாசசி அக்காலத்தில் ஏற்பட 
விலலை . ஆதலால வட நாட்டு இந்து அரசாகள முஸ்லீம படைக 
ளோடு போா புரிந்தகாலததில அவாகளுக்கு 2..தவியாகத தமிழ் 
மக்கள் செலலவிலலை . அதற , 

முஸலீமகள 
எவவாறு 

இருக தனரோ , அவவாறே தமிழர் 
ஆ ரியரிடததில 

பாராடி 

வந்த 
னா . இராஜேந்திரனது ஆட்சியின பனனிரண்டாவது ஆண்டில் 
( கி . பி . 1023 ) பொறிக்கப்பட்ட ஒரு கலவெட்டில அவன மதுரா 
மணடலத்தை வென்று கொண்டதாகக குறிக்கப்பட்டிருக்கிறது . 
சிலா இது பாண்டிநாடடைக கைககொடை செயதியையே குறிப 
பதாகக் கருதுவர் . பாண நாடு இராஜராஜன காலத்திலேயே 
வெல்லப்பட்டது ! ம , இா திரன தனது ஆ .--சியின் பத்தாவது 
ஆண்டில் பாணடி மனனத துரத்திவிட்டுத் தன மகனை அங் 
குப பிரதிநிதியாக இருததியதும் நமக்குத் தெரியும் . அதற்குப் 
பினனா அங்கு , சிறுசிறு குழப்பங்கள் ஏற்பட்டு , அவை அடக் 
கபபடடிருந்தா கூட , அதை ஒரு பெரிய வெற்றியாகக கொண்டு 
இத்தகைய கலவெட்டில குறித்து வைக்க வேண்டிய தில்லை .. மே 
லும் , பாண்டி நாட்டை இராராஜப பாண்டி நாடு எனறு வழங் 
கினரேயனறி , மதுரா மண்டலம் எனறு வழங்கினதில்லை , தன் 
தந்தையிடம் பெற்ற பேரரசில , தன நிலையை நனகு வலிபெறச 
செய்துகொண்டு , இராஜேந்திரன தன ஆட்சியின் பத்தாவது 
} 

வட இந்தியாவின மேல படையெடுத்துச் சென்றான் 
எனபதுா திட்டமாய விளங்குகிறது . ஆதலால தனது ஆட்சி 
யின் பனனிரண்டாவது ஆண்டில வடககே ஏதாவது ஓரிடத்தில் 
அவன போர் நடத்திககொணடிருக திருக்க வேண்டும் . இத் 
தகைய காரணங்களைக்கொண்டு , உயாந்த கல்வியும சிறந்த அ 
வும் படைத்த ஹல் என்னும் ஆசிரியா , வட நதியாவில் 
யமுனை நதிக்கரையிலுள்ள மதுரா எனனும நகரைச சூழந்துள்ள 

டமே மதுரா மண்டலம் என்று குறிக்கப்பட்டிருப்பதாக முடிவு 
செய்துள்ளார் . இராடு திரன அந்தப் பகுதியைப் படையெ 
டுத்து வெலவ தறகுச சில ஆண்டுகளுக்கு முன்னரே முஸலீம 
படைகள அதைப் பாழபடுத்தியிருந்தனா . அதனால இராஜேந் 
திரன அந்த நாட்டை வெல்வது எளிதாகவேயிருந்திருகக 
வேண்டும் . 


ல 


ஆண 


லாம் . 


( 74 ) 
வட இந்தியாவில் வெற்றி சூடித் திரும்பியதும் , இராஜேந்தி 
ரன் ஒரு புதிய தலைநகரைக் 

லைநகரைக் கட்டி , தான கங்கைக் கரைவரையி 
லுளள நாடுகளைக கைக்கொண்டதன நினைவுக்கு றியாக , அதற 
குக் கங்கைகொண்ட சோழபுரம எனறு பெயர் கொடுத்தான . 
அந்நகரானது இந்நாளில் பாழப்பட்டு , அவன கட்டிய கோயில் மட் 
டும் இப்பொழுது அங்கு நிறகிறது . இப்பேரரசனாகிய சோழன 
தான தோறகடித்த வடநாட்டு மனனாகளைத் தன் தலைநகருக்குக் 
கங்கையிலிருந்து தண்ணீர் கொண்டுவருமபடி செயது அதை ஒரு 
கிணற்றில் நிரப்புவித்தான் . அந்தக் கிணறறை இனறும் காண 

சோழர்கள இவ்வாறு நிலமிசை தங்கள் வீரம நிலவ 
வெல்லறகரியராய விளங்கிய தனறி , கடலின மிசையும் கலங்கள் 
செலுத்தித தமது வெற்றிய புலிக்கொடியை விரித்துயர்த்தினர் . 
இராஜேந்திரன காலத்தில் சோழர்கள வசமிருந்ததுபோல் , அவ 
வளவு பெரிய கடற்படை வேறு எந்த இந்திய மனன னுக்கும அப 
பொழுது இருந்ததில்லை . மங்களாபுரத்திலிருந்து 
வரையுமுளள கடற்கரைப்பகுதி தமிழாகளுக்குச் சேர்ந்திருந்தது . 
மிகப் பழங்காலத்திருநதே திராவிட மககள நடுக்கடலிலும் நா 
வாய் ஓட்டி நடுங்கா நலமெயதினர் என்பது நமக்குத தெரியும் . 
ஆதலால இந்தியாவின கடற்கரையளவில் முககாற பகுதியைத் 
தம கையிறகொண்டு, வலிய கபபற படைகளை அமைத்துக் கடலி 
லும் வலியடைத்து அயல் நாடுகளெல்லாம அஞசும்படி தமிழர் 
வாழந்தது ஓர் அதிசயமாகாது . 


வங்காள்ம 


பாபபபபாளம் 


சோழ நாட்டிறகும் கெடா நாட்டிறகும் எப்பொழுது எக்கார 
ணம் பற்றிப் போாமூண்டது என்பது தெரியவில்லை . 

சூளாமணி 
வாமனின மகனான மாறவி ஐயோத்துங்கன சோழர்களுக்கு நணப 
னாகவே இருந்துவந்தான. ஆனால் இராஜேந்திரன , மாற விஜ 
யோத்துங்கனின் மகனான சங்கராம விஜயோத்துங்கனை வென்று , 
கீழைப் பர்மாவிலுள்ள 

என்ற இடத்திலிருந்து 
தெனசுமாததிராவில் ஸ்ரீவிஜயம் ( பாலமபாங்கு ) வரையுள்ள நகரங் 
களையும் துறைமுகங்களையும் பிடித்து த தன ஆட்சிக்குடபடுததின 
தாகக் கல்வெட்டுகளிலும் சில நூலகளிலும் எழுதப்பட்டிருக்கி 
றது . மலேயா நாட்டைசசேர்ந்த மானககவாரம் ( நிக்கோபார் ) போ 
னற பல தீவுகளும் சோழா ஆட்சியினுளளாக்கப்பட்டன . ஸ்ரீவி ஐ 
யம் எனபது சுமாத்திரா , சாவகம் , மற்றும் பல தீவுகளும் நாடுக 
ளும் கொண்டு , இந்தியாவிறகு அக்கரைப் பகு தியிலே விளங்கிய 
ஒரு பேரரசு என றுசீனக்குறிப்புகளில் எழுதப்பட்டுள்ளது . அதன் 
தலைநகராகிய ஸ்ரீவி ஜயத்தைச் சோழர்கள பிடித்துக்கொண்ட 
தால் கிழக்கு இந்தியத் தீவுகள் முழுதும அவர்கள கைவசமாயின . 
வெனறு கொளளபபட்ட நாடு , ஊா , இவறறின பெயாகள எல் 
லாம தமிழப்படுத்தப்பட்டிருப்பதால் , நாம அந்தப் பெயாகள் 
எந்த இடததைக குறிககினறன எனபதைத் தெரிந்துகொள்ள 
முடியாவிடினும் , இந்தியாவிறகு அக்கரையிலுள்ள முககியமான 
நாடுகளை யெல்லாம இராஜேந்திரன தமிழா ஆட்சிக்கு உட்படுத்தி 
னான் என்பதில் யாதோர் ஐயமுமில்லை . 


( 75 ) 


இராஜ ராஜன் , இராஜேந்திரன் , இவர்களுடைய ஆட்சிக்கா 
லத்தில் வட இந்தியாவிலிருந்து தமிழநாட்டிறகுப் பார்ப்பனர்கள் 
ஏராளமாய வந்து சோந்தனா. எநதெந்தக் காலத்தில் எந்த 
அரசனின 

கை மேலோங்குகிறதோ அந்த அரசனின துணையை 
யும அருளை யும நாடுவதிலேயே நாட்டம வைககு ! ) ஆரியப் பார்ப 
பனர்கள பெருமை படைத்த சோழ நாட்டிற் சென்று குடியேறு 
வதிற் சிறிதும் பினவாங்கவிலலை . 


சோழ மனனர்களும பல்லவாகளைப பினபற்றி , சமஸ்கிருதக் 
கல்விக்கு ஆதரவு அளித்தனர் . 


எழு 


ஆரியாகளுடைய தொன்மை வாயந்த அவவடமொழியானது 
இந்துக்களுடைய சமய மொழியாகிவிட்டது . சோழ நாட்டிற்கும 
அதறகுக கீழ அகப்பட்ட வட ககேயுள்ள நாடுகளுக்கும இடையே 

துப பேச்சுகள் யாவும் சமஸ்கிருதத்திலேயே நடந்து வந் 
ருககவேண்டும் . அதனால சமஸகிருதக கலவிக்கு அநநாளில் 
பெருமதிப்பு இருந்துவந்தது . தமக்குரிய தமிழை விடுதது வட 
மொழிக்கு அவவளவு உயாவு காட்டுதல் தகாது எனறு தாய 
அரசியாாகூட தம மகனான இராஜராஜனைக் கண்டிக்க வேண்டிய 
தாயிருநதது . 

சோழ மனனர் தம நாட்டில் பயிர்த்தொழில் வளாச்சிக் 
வேண்டுவனவறறையும் விடாது செய்தனா . நீரபபாசனத்திறகு 
வேண்டிய 

குளங்களையும் கால்வாய்களையும் வெட்டுவித்தனர் . 
அணைகள பல கட்டுவித்தனர் . இப்பொழுது பாழபட்டுக கிடக் 
கும பொனனேரியில் அநநாளிற கட்டப்பட்ட பதினாறு மைல் நீள 
முள்ள பெரிய கரையானது இப்பொழுது நடக்கும் 

இபபொழுது நடக்கும் பாட்டையாக 
விடப்பட்டிருக்கிறது . தமிழ மக்களுடைய தொனமைப புகழா 
னது இராஜேந்திரனுடைய ஆட்சிக்காலத்தில் தன உச்ச நிலை 
அடைந்து விளங்கியதெனறு 

சொல்லலாம் . 
அடுத்து வந்த சோழ அரசர்கள இடையிடையே தோனறிய 
கலகங்களையும் குழப்பங்களையும் அடக்கி , விரிந்து கிடந்த தங்கள 
பேரரசாட்சியைச் சிதையாது வைததிருக்க வேண்டியதைத் தவிர 
அவாகள செய்யவேண்டியதாக யாதொனறும இலலை . 
இராஜாதிராஜன் ( கி . பி . 1042-1052 ) : -- 
இராஜேந்திரன 

இராஜாதிராஜன அரியணையேறிய 
தும , நாட்டிற பல இடங்களிலும் குழப்பங்கள் ஏற்பட்டன . அவன 
சேரர்களோடும் பாணடியாகளோடும் பல 

போர்கள நடத்தித் 
தன் பேரரசாட்சியை நிலைபெறுத்துமபடியாகிவிட்டது . 

அவன 
மானாபரணன எனனும பாணடியனையும் வீரகேரளனையும் 

னையும் வென்று 
கொன்றதாகக் கூறி ககொளகிறான . பாண்டி நாட்டிலிருந் 
சுந்தர பாண்டியன எனபவனைத் துரத்தினான . இலங்கையிற கூட 
கலகங்கள நடந்ததால் , கிளர்ச்சி செய்த சிங்களாகளை அடக்கு 
வதற்காக இராஜாதி ராஜன அத்தீவிறகுப் போகவேண்டி நோக 
தது . இலங்கையின தெற்கு மூலைகளிற் சிலர் சிங்களப் பட்டத் 


யை 


அவனை 


மகன 


{ 16 | 
திற்கு உரிமை கொண்டாடி , சோழர் ஆட்சிக்கு எதிர்ப்புக் 
கிளர்ச்சிகள் செய்துகொண்டு வந்தனர் . அத்தகையோர் நால் 
வரைக் குறித்து இராஜாதி ராஜன தனது கல்வெட்டிற் கூறியுள் 
ளான் . 

அவாகளிற பாணடிய இளவரசன ஒருவன் ; தொலையிலு 
ள்ள கன்னோசியிலிருந்து ஓடிவந்தவன் மற்றொருவன . ஐந்தாம 
மகிந்தனின மகனான விக்கிரமபாகு என்னும் கலகத்தின முககிய 
தலைவனையும் அவனைச சோந்தோரையும் இராஜாதிராஜன போ 
ரில் வென்று கொலலுவி ததான . அங்கிருந்து இராஜாதிராஜன 
சோழநாடு திருமபியதும் , மேலை சாளுக்கியாகள படையெடுதது 
வருகிறாாகள எனற செய்தி கிட்டியது . அவாகளோடு 

நடந்த 
போரில இராஜாதி ரானை தனது 

ள வயதிலேயே உயிர் துறக் 
கும்படி நோந்தது . 
இரண்டாம் இராஜேந்திரன் ( கி . பி . 1052--106-1 ) : -- 

பிறகு அவனது தமபி இரண்டாம இராஜேந்திரன் பட்டத் 
றகு வந்தான . இவன தன தமையனோடு கூடவே இருக தவ 
னாகையால் , அவன் ஆட்சியில் மா று தல ஒனறும ஏறபடவிலலை . 
சாளுக்கியாகளோடு விடாமல் போர் நடந்துகொணடேயிருந்தது , 
சாளுக்கியர்களும் ஒயவு கொடாமல போரை நடத்திவந்ததால , 
சோழர்களின் பேராசாடசி தளாசசிக குறிகளைக் காட்டத்தொடங் 
கியது . இலங்கையில் புதுக குழப்பங்கள் உண்டாயின . 

கி . பி . 
1052 - ல் இராஜாதிராஜன இறந்ததும் , உலோகீஸவரன எனனும 
சிஙகளன தெறகே கலகமிடடுக கிளமபி , கதிர்காமம எனனும் 

டத்தைப் பிடித்துக்கொண்டான .. மறறொரு பக்கம் , 
குடுமபததைச சோந்தவனாகக கருதப்பட்ட கீரத்தி எனபவன 
இலங்கைக்கு நடுவிலுள்ள மலைப்பகுதிகளில் வாழந்த சிங்களா . 
களைத் திரட்டிக்கொண்டு கிளமபினான . கீரததி என பவனுக்குப் 
பக்கவு தவி அதிகம் இருந்ததால அவன , தெறகே உலோகீஸ 
வரனுககுபபின வந்த காசியப்பன எனபவனை த தோறகடித்து , 
அங்கேயிருந்த கலகககாராகளையும் தனனோடு சோத்துககொண 
டான் . 

பினனா, அவன விஜயபாகு எனனும் பெயரை த தாங்கி , 
தானே சிங்கள அரியணை ஏறுவதற்குத் தாயமுறைப்படி உரிமை 
யுடையவன 

எனறு 

கூறி , சோழாகளோடு போர் தொடங்க 
லானான . 


, 


இந்தக் குழப்பங்கள் எல்லாம சோழர் படைகள் உளளே 
நுழைந்து பிடித்து அடக்க முடியாத எட்டியுள்ள தொலைவிடங் 
களுக்குளளேயே நடந்துகொண்டிருந்தன . 

சில வேளைகளில் 
நலல படைக்கருவிகளுடன ஒரு பலத்த சேனை இக்குழப்பங்களை 
அடக்குவதற்காக வரும் . ஆனால் , அப்படி வரும் வேளையில் 
குழப்பக்காராகள மலைகளில ஓடி மறைந்துகொண்டு போர் நட 
வாதபடி செய்துவிடுவா . இமமுறையையே விஜயபாகுவும் கைக 
கொணடான . அவனை அடககுவ தறகாகச் சோழா படை வந்த 
தும் , அவனும் அவன கூட்டத்தாரும மலைகளிற் 
மறைந்துகொண்டனர் . 

மீண 
ண்டும் சோழா படை பொலனன ரூவா 
வுக்குத் திரும்பியது பார்த்து , அவன் தெற்கே சென்று தமபல 


செனறு 


( 77 ) 
காம் என்னும் தொலைவான இடத்தில் தங்கியிருந்தான் . அவனை 
விடாது பற்றுவதற்காக சோழர் படை அங்கு வந்து தேடவும் 
அவன கிழக்குப் பக்கமாய திஸஸமஹராமாவுக்கு அப்பால் ஓடி 
ஒரு கற்கோடடையில் ஒழிந்து கொணடான . இவவி தம , இயற 
கையாண் சூழ்ந்த காவலில் இருந்துகொண்டு சிறிது வெற்றி 
அடையவும , மனம துணிந்து வெளியேறிச செனறு போா செய்ய 
லானான ஆனால் அங்கு அவன பககம படுதோலவி உண்டாக 
வும , மீண்டும் வாகிரிகல என்னும கறகோட்டையிற் சென்று 
மறைந்துகொண்டு , வேறு நலல வாயப்பு எபபொழுது கிட்டும் 
எனறு பார்த்திருந்தான . 


. 


காணடான . 


மக 


வீர ராஜேந்திரன் ( கி . பி . 1061-1067 ) : 

கி . பி . 1064 - ல் இரண்டாம இராஜேந்திரன் தவறியவுடன் , 
அவஎன் தம்பி வீர ராஜேந்திரன பட்டம் எயதினான . அவன சா 

க்கியா போரை எப்படியாவது முடித்துவிடவேண்டும் என்ற 
உறுதி 

சாளுக்கிய மனனனின இரணடாம 
னான விக்கிரமாதித்தன் தலைமையில் வந்த சாளுக்கியர் 
யைக் கூடல்சங்கமம எனனும இடத்தில முறியடித்தான . 
வாறு மேலைச சாளுக்கியர்கள முனபோல ஒடுக்கப்பட்டனர் . பின் 
னா மங்கலமாக , வீர ராஜேந்திரன , தோல்வியடைந்த இளவரச 
னான விக்கிரமாதித்தனுக்குத தன மகளை மணம் செயது கொ 
டுதது , சோழா பேரரசின ஒரு மாகாணத்திறகு அவனை பிரதி 
நிதியாக நியமித்தான . 


படை 


இவ் 


அந்தச் சமயததில வேங்கி நாட்டில் பரகேசரி இராஜேந்திர 
சோழதேவன எனனும அரசிளங் குமரன ஒருவன இருந்தான . 
அவன சோழர்களுக்கு வேண்டியவனாக இருந்தபோதிலும் , ஏதோ 
ஒரு காரணத்தால் வீர ராஜேந்திரன அவனை அரசினினறும நீக்கி 
விடடான . இவவாறு நீக்கம் 

இவவாறு நீக்கப்பட்ட இளவரசன முதலாம் இரா 
திரனின் மகள் அம்மாங்கி தேவியார் மகன . வேங்கி நாட்டரசனான 
கீழைச சாளுக்கியன அவனது தந்தை . 

அவன 
ராஜேந்திரன 1069 ல் இறந்ததும விக்கிரமாதித்தனின தமைய 
னான இரண்டாம சோமேசுவரன எனனும மேலைச் சாளுக்கிய அர 
சனின் உதவியைக்கொண்டு சோழா அரியணைக்கு உரிமைகொண 
டாடிக கிளம்பினான . அபபொழுது பட்டத்து இளவரசனாயிருந்த 
அதிராஜேந்திரன அபபதவிக்குப் பொருதத மிலலாத மெல்லி 
யோனாகையால் , சில முக்கிய தலைவாகள அம்மாங்கி தேவியார் மகனுக் 
கே சாராபாய இருந்தனா . ஆனால் விக்கிரமாதித்தன தன மைத்து 
னன் அதிராஜேந்திரனுக்கே சாாபாய இருந்து 1069 ல் பட்டமும் 
சூட்டிவைத்தான . சோழநாடு இரண்டு பிளவுபட்டு , இரு திறத் 
தாாகளுக்குள்ளு 

உடகலாம தோனறி விட்டது . சோழா தலை 
மையை வீசியெறியக காததுக கொணடிருந்த மேலைச சாளுக்கிய 
மனனன் , பரகேசரிக்குத் தீவிரமாய உதவி புரிந்துவந்தான . இவ 
வி தம நடந்த உட்போரில , உயா நிலையெயதத் தவித்துக் கொண் 
டிருந்த பரகேசரி கையால் அதி ராஜேந்திரன தோல்வியுற்று 
உயிர் துறக்க நேர்ந்தது . 1070 - ல் வெற்றி கொண்ட பரகேசரி முத 


ID 


( 78 ) 
லாம் குலோத்துங்கன் என்ற பெயருடன் சோழ நாட்டுக்கு அரச 
சனாக முடி சூடிக் கொண்டான . 


பெற 


விக்கிரமாதித்தனுக்குக் குலோத்துங்கனின கீழ் சோழர் பேரர 
சின் பிரதிநிதியாய இருக்க முடியவில்லை . தனது அண்ணன சோ 
மேசுவரன் குலோத்துங்கனுக்கு உதவி புரிந்ததும் ஒரு 

புறம் 
கொதித்துக் கொண்டிருந்தது . அதனால் அவன சோமேசுவரன 
மேல் விடாது போரை நடத்திக் கொணடேயிருந்தான . 

விக்கிரமாதித்தன அவவாறு இரண்டு ஆண்டுகள போர் 
செய்து சோமேசுவரனைத் தோறகடிதது மேலைச் சாளுக்கிய மன் 
னனாகி விட்டான் . அதிலிருந்து குலோத்துங்கனை ச சாளுக்கிய 
நாட்டினுள தலையெடுக்கவொட்டாது நாள முழுதும் பலத்துடன 
அவனை எதிரபா 

எதிரபாதே தொழிலாகக கொண்டிருந்தான . அது 
போலவே முன கீழப்படிந்திருந்த சேர நாடும் , பாண்டியும் , சிங்க 
ளமும் , வடக்கே கலிஙகம போன்ற நாடுகளும் , சோழ நாட்டி 
னுள் ஐந்து ஆண்டுகளாய உட்போர் நிகழந்தபோது , சோழர் 
பேரரசாட்சியைஉதறித தளளிவிட்டன . இலங்கையில சிங்கள 
னான கீர்த்தி எனபான எவவாறு சிங்களப் பட்டத்தைப் 
முயன்று தோல்வியுற்றான என்பதைப் பார் ததோம . 

பார் ததோம . ஆனால் 
அவன் தன் முயற்சியை அதோடு கைவிட்டுவிடவில்லை . எப்பொ 
ழுது சமயம் வாயக்குமெனறு காத்திருந்தான் . சோழ 

சோழ நாட்டில் 
உட் குழப்பங்கள் ஏறபட்டு வெளிநாட்டுக காரியங்களைக் கவனிக்க 
முடியாது போகவும் , விஜயபாகு எனற பெயரைக் கொண்ட கீர் 
த்தி பழையபடியும கிளமபினான . அதே சமயத்தில் அதிராஜேந் 
திரனும் , குலோத்துங்கனால் நெருக்கப்பட்டு , பொலனன ரூவா , 
அனுராதபுரம முதலிய இடங்களிலுள்ள சோழர் படைகளை எல் 
லாம தன் உதவிக்காக இலங்கையை விட்டு அழைத்துக் கொண் 
டிருக்க வேண்டும் . அதறகாகப பினவாங்கிய சோழாபடைகளைச் 
சிங்களர்கள அனுராதபுரத்திற அபபால் வரை விரட்டிக 
கொண்டு வந்து அநநகரை எளிதிற கைப்பற்றி விட்டனா . அவ 
விதம காலிசெயது மீண்ட சோழர் படையில் ஒரு பகுதியான 
வேளைக்காரர்கள் இலங்கையிலேயே தங்கி விடவும் , அவர்களை 
விஜயபாகு மகிழசசியுடன தன பக்கத்தில் வேலைக் கமர்த்திக் 
கொண்டான . ஆனால் சிங்களர்கள் பழிவாங்குவதற்காகச சோழ 
நாட்டின மேல் படையெடுகக முயன்றபோது , வேளைக்காரர்கள 
அவர்களின் ஆணையை மீறிய பெருங் குழபபஞ செயய ததொடங்கி 
விட்டனர் . சோழர்களைத் துரத்திவிட்டதாக இறுமாந்திருந்த 
விஜயபாகு தலைநகரினினறுந் தபபியோடி மீண்டும் வாகிரி கல்லி 
லுள்ள கோட்டையில் அரண புகுமபடி நேர்ந்தது . அவனால் சோ 
ழர் படையில் ஒரு சிறு பகுதியாக இருந்த வேளைக் காரர்களையே 
அடக்க முடியவில்லை என்பதைக் கவனித்தால் , சோழர் படையா 
னது தாய நாட்டில் ஏற்பட்ட உட் குழப்பங்களால் இலங்கையை 
விட்டுவரவேண்டியிருந்ததேயன்றி , சிங்களர்களால் விரட்டப்பட்டு 
ஓடி வந்து விடவில்லையென்பது தெளிவாகிறது . சோழ நாட்டில் 
உட்போர்கள நடந்துவந்த காலத்தில் பாணடியர்களும் கலிங்கர் 


( 79 ) 


க 


ளும் சோழர் ஆட்சியினின்றும் நீங்கித் தங்கள் உரிமையைக் 
கைப்பறறினர் . மற்றும் சோழர் பேரரசை எதிர்ப்பதறகாக , கலிங் 
கரும , பாண்டியரும , சிங்களரும் ஓா உடனபடிககை செய்து ஒன்று 
கூடிககொண்டனர் . இலங்கை அரசனான விஜயபாகு கலிங்கத்தி 
லிருந்து ஓர் இளவரசியைப் பெண் எடுத்துக்கொண்டதோடு , 
தனது தங்கை மிட்டா எனபவளை ஒரு பாணடிய இளவரசனுக்கு 
மணஞசெயது கொடுத்தான . 


மலேயாவிலும 

வட இந்தியாவிலும் சோழர் பேரரசிற்குட் 
பட்டிருந்த நாடுகள என்னவாயின வெனபதைப் பற்றி நமக்கு 
ஒன்றும தெரிவதற்கில்லை . இந்த உளநாட்டுக் குழப்பங்களால் 
அவையும இழககப்பட்டிருக்கவேண்டும எனறே நாம் கொள்ள 
லாம் . மேலேயுள்ள அரசின பலம இவவாறு குன்றிய தால் , 
இரா ஜ ராஐனும முதலாம் இராஜேந்திரனும் நிறுவிய சோழர் 
பேரரசு நொறுங்கி வீழவ தாயிற்று . அதிராஜேந்திரன் தோல்வி 
யுற்று இறக்கவும் , தமிழநாட்டுச் சரித்திரத்தில் மிகவும் புகழுடன் 
விளங்கிய விஜயபாலன குலத்து ஆட்சியும் முடிவடைந்தது . 


அத்தியாயம் -2 


-- 


சோழ 


னான் . 


சோழரும் பாண்டியரும் ( கி . பி . 1070--1.216 ) : 

இராஜேந்திரன என்ற முதலாம் குலோத்துங்கன 
நாட்டு மனனனானா 

ஆனால , அவன ஆள எண்ணியிருந்த பே 
ரரசு போய்விட்டது. ஆயினும் , அதற்காக அவன கலங்கவில்லை 
அவனுக்கு அப பேரர ைட்டேயாகவேண்டும் என்ற உறுதி 
பிறந்தது : முடி சூடி ய நாள முதலே பிற நாடுகளுடன் போர் 
தொடுக்கலானை . 


வகை 


முதலாம் குலோத்துங்கன் ( கி . பி . 1070--- 1115 ) 

தனக்குப் பிறப்புரிமையாக்க கிடைத்தது கிழை சாளுக்கிய 
நாடாகிய வேங்கி ஆகையால , முதலில் அதை விட்டுவிடாது பிடி 
த்து , தன இரண்டாவது மகனான இராஜராஜனை அங்கு ஆளும் 
படி வைததான . சோழநாடடைச் சுற்றிலும் தனியுரிமை பூணடி 
ருந்த சிறு சிறு பகுதிகளையும் தன ஆட்சியின் கீழாகக கொணடு 
வந்தான . பிறகு பாணடிய நாடடையும செரநாட்டையும் அடிப 
படுத்தும் வேலையிற் புகுத்தான . 

சோழாகளுடைய ஆடல் விளங்கிக கொண்டிருந்த காலத் 
தில் , இலங்கையில் ஏற்பட்டது போலவே , பாண்டி நாட்டிலும 
அரியணை யேறும் உரிமையைப் பலரும் வாதாடத தலைப்பட்டனா. 
ஆனால் , சோழர்களின தலைமையி னேறும பாணடிநாட்டை விடு 
விப்பதற்காக முயன்ற முயற்சிகளெல்லாம் வீணுயின் . பாண்டிய 
குலத்தைச் ரோந்தவாகள பலா , சோழா ககத எடடா 
யில நா !-டில அங்கங்கு , துங்கியிருந்து கொண்டு , குழப்பங்களை 

த்திககொணடே வந்தனா . இரா " திரானுடைய 
யில் நடந்தது போல சில வேளைகளில அவாகள சோழா ஆட் 
சியை ஒழிப்பதறகாக தனறு கூடிககொளவதும் உண்டு . சோழ 
நாட்டில் உளநாட்டுப் போர் ஏற்பட்ட காலையில் தாங்கள் விரும 
பிக் கொண்டிருந்த தருணம் வாய்த்ததெனறு பிற நாடுகள் செய 
தது போல் , பாணடியாகளும் கிள! பித தங்கள நாட்டுரிமையை 
மீட்டுக் கொள்ள முடிந்தது . இவவாறு நாட்டை ஒழுங்கு படுத்தி 
நீதி நடத்த முற்படடவாகளில் , பாககிரமபாணடியன , வீரபாண 
டியன எனனும இருபொாகள கூறப்பட்டுள்ளன . 

ஆனால் , இவ்வாறு மீட்கப்பட்ட பாண்டி நாட்டின் உரிமை 
விரைவில் மீட்கப் பெற்றது . ஏனெனில் , கி , பி . 1075 ல் குலோத் 
துஙகன பாண்டிநாடடைப் படையெடுதது வென்று , பாண்டிய 
அரசனையும் பிடித்துக கொனறு விடடான , அதிலிருந்து பதது 
ஆண்டுகளாகப் போர் நிற்காமல நடந்து கொண்டே வந்தது . 
கி . பி . 1094 ல் குலோத்துங்கன பாணடியிலுள்ள எதிரபபை 
அறவே ஒழித்தெறிந்தான , தன்னை எதிர்த்த ஐந்து பாண்டிய 


( 81 ) 


GOT 


பல 


இளவரசர்களை வென்று காடு நோக்கி ஓடச் செய்து , பாண்டி 
நாட்டைத் தன் நேர்முக ஆளுகையில் வைத்ததாகக கூறிக 
காளகி 

குலோத்துங்கன காலத்திருந்த அடாவர்மன் ஸ்ரீவல்லபன 
எனனும் ஒரு பாண்டியச சிறறரசனின 

கலவெட்டுகள் 
மதுரை , திருநெலவேலி வட்டாரங்களிற காணப்படுகினறன . 
ஆனால் , குலோததுங்கன தன ஆட்சியின் பிறபகுதியில் , தான 
பாணடிநாட்டிற கொண்டிருந்த 

கொளகையை மாறறி , அரசு 
இழந்திருந்த சில பாணடிய இளவரசாகளுக்கு ஆளும உரிமையளி 
தது ஆதரித்திருக்கவேண்டும எனறு தெரிகிறது . 


குலோத்துங்கன சோ - டைக கடல் வழியாகப் 

படையெ 
டுத்து , அங்குள்ள பல துறைமுகப பட்டினங்களை க கைப்பற்றி 
( னை . இரு முறை காந்தஞா சாலையிலுள்ள கலங்களை அறுத் 
தெறிந்து பல சேரநாட்டுத தலைவர்களையும் தனக்குத திறையளக் 
கும்படி வைததான . ஆனால் அங்கு மலைப்பகுதிகளில் வாழந்து 
வந்த சில முரட்டுக் கூட்டத தலைவாகள எத்துணை அளவுககுச 
சோழா முதனமையை ஏறறுக 

கொணடனா என்பது 

து தெரிய 
விலலை . 


பொறாத 


கலிங்கததைக கைப்பறறியது தான் குலோத்துங்கனுடைய 
மிகச சிறந்த வெற்றியாகும் . அதைப்பறறிக கலிங்கத்துப்பரணி 
எனனும நூலில் மிக விரிவாகக கூறப்பட்டிருக்கிறது . கலிங்க 
நாட்டிலிருந்து கப்பம் கடகமப குலோத்துங்கன ஆணை பிறந் 
தது . சோழநாட்டுக கலக தினபோது ஆட்சியைக் கைக கொண 
டவனான கலிங்கத்தரசன அதை மறுததான . அது 
குலோத்துங்கன உடனே கலிங்கநாடடைப் படையெடுதது அழி 
தான . அங்கு நடந்த ஒவவொரு போரிலும கலிங்கா படை தோல் 
வியுற்று , இறுதியில் சோமா தலைமையைக கலிங்கம் ஏறறுக 
கொள்ள வேண்டியதாயிறறு . (குலோத்துங்கனுடைய இறுதிக 
காலத்தில் கலிங்கா மீண்டும் தொம்தரவு கொடுக்கலாயினா . 
டத்து இளவரசனான விக்கிரம சோழன , ஸ்ரீவலலபனுக்குப் பின் 
வந்த பராநதக பாண்டியன் எனபவனின 

உதவி கொண்டு முத 
லில தெலுங்கு நாடடைப் படையெடுததான . தெலுங்கா கோமா 
னான பீமன எனபவன குளம் எனனும இடத்தில முறியுணடான . 
பினனர் விக்கிரமசோழன கலியகத்தையும வெனறு அடக்கினான் .. 


ஆட்சி 


குலோத்துங்கன நாறபத் தொன்பது ஆண்டுகள 
செலுத திப பினனா , கி . பி . 1118 ல இறந்தான . அவன் காலத் 
தில் சோழா பேரரசை ஓரளவுக்கு நிலைபெறச செயதான எனறே 
சொலல வேண்டும் . 


விக்கிரம சோழன் ( கி . பி . 1118-1135 ) : 

அவன் மகனாகிய விக்கிரம சோழன தன இளமைப் பருவத் 
தில் மிகச் சிறந்தவனாய் வருவானபோலவே தோற்றியது . ஆனால் 
அவனுடைய ஆட்சியின ஆறாவது ஆண்டில் வருந்தத் தக்க 


( 82 ) 


விட்டது . 


முறையில் நாடு முழுதும் கருப்பு ஏற்பட்டு மக்கள் ஆற்றொணாத் 
துயருக்கு ஆளாயினா. அது சோழ அரசனை மிகவும் நலிவுறுத்தி 

அத்துடன விவணுவாத்தனன போசள ( கோயசலா ) 
மன்னன் தெற்குநோக்கிப் புறப்பட்டு வந்து தமிழ நாடடை அழிக் 
கத் தொடங்கினான . இது தான் சமயம எனறு , மாறவாமன ஸ்ரீ 
வல்லபன் எனனும் பாணடியன சோழா ஆட்சியைப் பாணடியி 
னின் றும நீக்கித தன தனி ஆட்சி யச செலுத்தலுற்றான . 
இரண்டாம் குலோத்துங்கனும் இரண்டாம் இராஜராஜனும் : 
கி , பி . 1135 ல் இரண்டாம் குலோத்துங்கன 

விக்கிரமனுக் 
குப பின பட்டம் சூடினான் . 

பின அவன் 

இரண்டாம் 
ராஜராஜன 1162 வரை அரசாணடான . இவர்கள 

இருவர் 
ஆட்சியிலும் நிகழந்த அரசியல் நடவடிக்கைகள ஒன்றும் தெரி 
வதறகிலலை . 


மகன 


இரண்டாம் இராஜாதிராஜன் ( கி . பி.1162-1178 ) : 

அவர்களை அடுத்துவந்த மனனன இராஜகேசரிவர்மன இரா 
ஜாதிராஜன . இவன முன்னவாகளுக்கு எவவித உறவினன என 
பது தெரியவில்லை . இவனுடைய ஆட்சியின பிறபகுதியில் , சுமார் 
1168 அல்லது 1169 ல் பாண்டியில் உளநாட்டுப் போர் மூண்டு 
அதில் இலங்கை மன்னனும சோழ மனனனும் 

தலையிடுவா 
ராயினர் . 


கி . பி . 1132 ல் பாணடியில் தனியாட்சி செலுத்தலுற்ற மாற 
வர்மன ஸ்ரீவல்லபன மிகவும் வலிமை வாயந்து விளங்கினான . 

திரு 
நெல்வேலியைத தலைநகராக அமைத்துக் கொண்டு, இப்பொ 
ழுது திருவாங்கூர் எனனபபடும சேரநாட்டுத் தென்பகுதியை 
யும தன ஆட்சியின கீழப்படுத்தி வெற்றிச சிறப்புடன ஆண்டு 
வந்தான் . 


வட 


பராக்கிரம பாண்டியனும் குலசேகர பாண்டியனும் : 

ஸ்ரீவல்லபன 1169 ல் இறந்தவுடன , அவன மகன குலசே 
கரன் அரசனானான . இவன மதுரையைத் தலைநகராகக் கொண்டு 
ஆள் 
ளவேண்டும் என்ற விருப்பமுடையவன . ஆனால , அப்பொ 
ழுது பராக்கிரம பாண்டியன் எனபவன மதுரையிலிருந்து 
பாணடி நாட்டை ஆண்டுவந்தான . இவன ஸ்ரீவல்லபன காலத் 
திருநதே மதுரையில் இருப்பவன . இவன தனியுரிமை கொண்டு 
விளங்கியவனா அல்லது ஸ்ரீவல்லபனுக்கு அடங்கியவனா எனபது 
தளிவாகத் தெரியவில்லை . ஆனால் குலசேகரன மதுரையைக் 
கைக்கொள்ள நினைத்தபொழுது , பராககிரமன அவனை எதிர்தது 
இலங்கை மன்னனை உதவிக் கழைத்தான . 


பெருமை வாய்ந்த பராக்கிரமபாகு அப் பொழுது இலங்கை 
மன்னனாய் இருந்தான . 

ஒரு பாண்டியனை 

மணநது 
கொண்ட மிட்டா எனனும சிங்கள இளவரசியின் பேரன . அவன் 


அவன 


( 83 ] 


படை 


சிங்களப் பட்டத்திற்கு உரிய ஒருவனை விரட்டி விட்டுத் தன் வலி 
யைக்கொண்டு, மனனன ஆனவன . கப்பற படையும் வைத்தி 
ருந்த முதல் சிங்கள அரசன அவனேயாகும் .. தன தமிழ் முன் 
னோர்களைப்போல் அவனும பிற நாடுகளகொளள ஆவலுடைய 
வனாயிருந்தான . அவன பராககிரம பாண்டியனுக்கு நெருங்கிய 
றவினனாய இருந்திருக்க வேண்டும் . 

ஆதலால , பாண்டியன 
உ தவிக் கழைத்ததும் , காலம் தாழககாமல 

ஒரு 

பெரிய 
யைப் பாண்டிய நாட்டுக்கு அனுப்பினான . ஆனால உதவி வருவ 
தறகுள குலசேகரன பராககிரம பாண்டியனை த தோறகடித்துக் 
கொன்று விட்டு , மதுரையைக் கைப்பற்றினான . இச செயதி 
தரிந்த பினனும , சிங்களப் 

திரும்பி விடாமல் , மதுரை 
நோககி மோானறி / சென்றது . கொலையுண்ட பராக்கிரம பாண் 
டியனின மகனை வீரபாண்டிய னுக்கு வழிநெடுக உதவி திரட் 
டப்பட்டது . சிங்களப் படைத் தலைவர்களாகிய இலங்காபுரியும் 
ஜகத் வினயனும் பாண்டி நாட்டிலுள்ள பல தலைவாகளுக்குப் பரி 
சளித்து த தமபககல் துணை சோகததாக ) சொலலப்படுகிறது . 


ப -ை 


/ 


சோழ 


பராக்கிரமபாருவினுடைய படையும் , வீர பாண்டியனுடைய 
படையும் ஒன்று சோந்து மதுரையைக கைப்பற்றின . குலசேக 
ரன அதினினறும தபபிககொணடு , பகைவர்களை வீரத்துடன் 
எதிர் ததான . ஆனால அடுத்தடுததுப் பல இடங்களில் தோல் 
வியுறறான . 

முடிவில , பானடியை விட்டு ஓடவேண்டியிருந்த 
நிலையில் சோழ நாட்டில் சரண் புகுந்தான . வீரபாணடியனை 
அரியணை ஏற்றி விட்டு , இலங்காபு 

லங்காபுரி வெற்றிப் பொலிவுடன வீடு 
திருமபிய தாகச் சிங்களா கூறுகின்றனர் . சோழ நாடு சென்ற 
குலசேகரன இராதி ராஜனின உதவியை வேண்டினான . 
மன ான , 

சிங்களா 
தனனாட்டினுள்ளும் ஒரு நாள 

வந்துவிடக் 
டும எனறு பயந்து , பலலவராயன எனனும படைத் தலைவனி 
LID ஒரு 

படையைக் கொடுத்து , குலசேகரனுக்கு உதவியாய் 
அனுபபினான . 

வமசம சொல்லுகிறபடி , ஒங்களப்படை 
இலஙகை செனறிருநதால , இப்பொழுது விரைவாக மீண்டும் 
கொண்டு வரபபடடிருக்க 

வேண்டும் . பல்லவராயன எனற 
சோழர் படையின இளந் தலைவன மதுரையை நோக்கிய பொங்கி 
எழும் தான . 

இடையே குறுக்கிட்ட போரில் இலங்காபுரியும் மற் 
றுமுளள சிங்களப் படைத தலைவர்களும் சிறைப்பட்டுக கொலை 
அவர்கள தலைகள 

பதுரை 

வாயிலில் தொங்க 
விடப்பட்டன . வவாறு சிங்கள உதவிப்படை தோல்வியுற்ற 
தும் வீரபாண்டியன தலைநகரைக கைவிடுதது ஓட்டம் பிடித் 
தான . குலசேகரன , மதுரையைத் தலைநகராக கொண்டு மீண் 
டும ஆளத தொடங்கினான . 


மகா 


யுணடனர் . 


* 


முன்றம் குலோத்துங்கன் ( கி . பி . 1178-1216 ) : 

பாாக்கிரம பாகு பாண்டிய நாட்டில் தன படை தோல்வியுற் 
றதறகு மிகவும் வருந்தி , சோழ நாடடைப் படையெடுததுப பழி 
தீர்ப்பதறகு ஏற்பாடுகள செயதான . கார தீவு , மாந்தொட்டை 
முதலிய வடககுத் துறைமுகங்களில் படைகளைத் திரட்டிவைத் 


( 84 ) 


படை 


துக்கொண்டு , சோழ நாட்டைக கடல் வழியாகத் தாக்குவதென்று 
திட்டம் செய்தான் . அவ்வமயம் சோழ நாட்டில் நாடு கடத்தப் 
பட்ட ஸ்ரீ வல்லபன எனற சிங்கள இளவரசன இருந்து வந்தான . 
அவன பராக்கிரம பாகுவின பகைவன . 

ஆதலால் , ராஜாதி 
ராஜன ஒரு கபபற படையை அவனுடன அனுபபி , லங்கைத 
தீவின் அருகிலேயே சிங்களர்களை எதிர்த்துக கடற போா நிகழத் 
துமபடி ஏவினான . அதனபடியே ஸ்ரீவல்லபன அங்குச் சென்று , 
படை யெடுப்புக்குத் திரட்டி வைக்கப்பட்டிருந்த சிங்களப 
களைத் தகாத்து , கடறகரைக்கு அருகிலுள்ள ஊர்களிற புகுந்து 
சூறையாடிக் கொளளைப பொருளகளுடன சோழ நாடு திரும்பி 
னை . 

1178 - ம ஆண்டில் இராஜாதிராஜன இறக்கவும் , மூன்றாம் 
குலோத்துஙகன பட்டததிறகு வந்தான் , அதறகு இரண்டு 
ஆணடுகள கழித்து, 1180 - ல பாணடி மனன்ன் குலசேகரன இறக் 
கவும் , மீண்டும் வீரபாணடியன நாட்டை அடைவதறகு முயறசி 
எடுத்தான . அபபொழுதும் பராக்கிரம பாகு அவனுக்கு உதவி 
யளிப்பதற்குப் பினனிட வில்லை . இவவாறு சிங்களாகளின் உத 
வியால் அவனுக்குச் சிறிது வெற்றியும் முதலில் உணடாகியது . 
குலசேகரனின மகனான விக்கிரம பாணடியன குலோத்துங்கனின 
உதவியை நாடினான . ஆகவே மீணடும போா தொடங்கியது.. 

வீரபாண்டியனும் அவன் உதவியாளரும் சோழர் படை முன் 
நிற்க முடியவில்லை . பாண்டி நாட்டை விட்டுச சிங்களர்கள துரத் 
தப்பட்டு , மதுரையும் கைவசம் வந்தது . இவ்வாறு வீரபாணடி 
யனையும புறங் கண்ட பினனர் , குலோத்துங்கன் விக்கிரம பாண்டி 
யனை அரியணை ஏறறிவைத்தான . வீரபாணடியன மீண்டும் ஒரு 
முறை போருககுக கிளம்பினான . 

ஆனால நெட்டூர் 

எனனும் 
இடத்தில் அவன வலியழிந்து சிறைப்படடான . குலோத்துங் 
கன மனமிரங்கி அவனுக்கு ஒனறும தீங்கிழைக்காமல் , சேர நாட் 
டிறகு ஓடிப் பிழைக்கும்படி விடுத்தான . 


இத்துடன பாணடியில உளநாட்டுப் போர் முடிவடைந்தது . 
மூன்றாம குலோத்துங்கன ஆட்சியில் சோழ நாடு மீண்டும் தன 
பழைய பெருமையைக கொண்டு விளங்கிய தாகவே தெரிகிறது . 
திரிபுவனம எனனும இடத்திலுள்ள கோயிற 

த்திலுள்ள கோயிற கலவெட்டுகளிலி 
ருந்து , அவன வட திக்கிலும் சில பகைவர்களுடன் பல போர்கள 
நடத்தி வென்றதாகவும் , இலஙகையை வென்று கொண்டதாக 
வும் தெரியவருகிறது . திரிபுவனத்திலும் தாராசுரத்திலும் , இரா 
ஜராஜனின தஞசைக கோயிலைப் போனற இரு கோயிலகள 
குலோத்துங்கனால கட்டப்பட்டன . சோழா பேரரசாட்சியிற் கட் 
டப்பட்டனவாய இன்னும் நாம் காண்பனவறறுள 

வை இரண் 
டுமே 
ம கடைசியாகக கட்டப்பட்டனவாகும் . சோ 
சாழ நாட்டுப் பேரர 
சர் வரிசையிலும் கடைசியாகப பெருமையுடன விளங்கிய மனன 
னும அவனேயாவான . ஏனெனில் அவனை அடுத்து வந்தவர் 
கள திறனறற மெலலியோராய , நாட்டைச் சீர்குலைய விட்டுத் 
தாங்களும் மறைந்தொழிவாராயினர் . 


3 


5 


* 


சஞ்சாவூர் கோவில் 


அத்தியாயம் - 3 


காபபடடான . 


பாண்டியர் பேரரசாட்சி 1216 - 1310 
மூன்றாம் இராஜராஜனும் ( 1216-1243 ) 

முதலாம் சுந்தர பாண்டியனும் ( 1216-1238 ) : 
கி . பி . 1216-10 ஆண்டில் மூன்றாம் குலோத்துஙகனும குலசே 
கரனும் இறக்க நேரிட்டது . குலோததுங்கனின மகன 

மகன மூன்றாம் 
இராஜராஜன பல மறறவனாக்க 

குலசேகர 
னுககுப பின பட்டததிறகு வந்த அவன தமபியான 

சுந்தர 
பாணடியன மேலோங்கிவர வேண்டும் என்ற எண்ணமும ஊற்ற 
மும வாயந் தவன . இப்போரத் தினவு கொண்ட பாண்டியன தன 
முனனவனுக்குச சோழாகள் செய்த நனறியையும் மறந்து 1222 - ல் 
சோழ நாட்டினமேல படையெடுததான . தஞசையையும் 

உறை 
யூரையும நெருப்பிற கிரையாககிச சோழ நாடடின தென பகுதி 
யைப் பாழாக்கினான இராஜராஜன தத்தளித்துத் தலை நகரை 
விட்டு வடக்கு முகமாக ஓடலுற்றான . ஆனால , அங்கே தென் 
ஆர்க்காடு ஜில்லாவிலுள்ள சேந்த மங்கலததில ஆண்டுகொண் 
டிருந்த பலலவச சிறறரசனான கோபபெருஞ சிங்கன எனபவன் 
கையில் சிககுணடான , அப பலலவன தனனலம் கருதித் திடீ 
ரெனறு பகைவனாக மாறிவிட்டான . 


என்னும் 


லால 


. 


இபபொழுது மைசூர் எனப்படும் நாட்டில் போசளர் ( கோய் 
சலா ) 

ஒரு புதிய அரசகுலத்தாா தோனறி சிலகால 
மாய ஆட்சி செயதுகொண்டிருந்தனா . அவர்களோடு இராஜரா 
ஜனும் சுந்தர பாண்டியனும் உறவு முறைகொணடவாகள் . 

ஆத 
ராஜராஜன , அபபொழுது போசள மனனனாய விளங்கிய 
இரணடாம வீர நரசிமமனின உதவியை வேண்டினான . 

வீர நர 
சிமமன ஒரு வலிய 

படையை அபபணணன , சமுத்திரகோப்பை 
யன் என்ற இருவா தலைமையில் சேந்தமங்கலத்தை 

நோக்கி 
அனுப்பினான . அதனால கோப்பெருஞ சிஙகன சோழ மன்னனைச் 
சிறையினினறும விடவேண்டியதாயிற்று . 

பின்னர் நரசிமமன் 
பாண்டி மனனனை அடகக 

வேண்டுமென்ற எண்ணத்துடன 
தறகு நோக்கிப் படையெடுத்து திருவரங்கத்தைக் கைப்பற்றிக் 

அவன இராமேசுவரம் வரை சென்று அங்கு ஒரு 
வெற்றித தூண நட்டதாகவும் சொல்லப்படுகிறது . 

உணமையில் 
எனன நடந்தது எனறு திட்டமாயச் சொல்வதற்கில்லை. ஆனால் 
போசளர்களுக்கும பாணடியாகளுக்கும் சோழ நாடடைக் குறித்து 
ஏதோ ஓர் ஒப்பந்தம் ஏற்பட்டதாக மட்டும் திட்டமாயச சொல்ல 

நரசிமமன சோழா குலஸதாபனாசாரியன எனற விரு 
துப பெயா சூடிக்கொணடான . அதே வேளையில் , சுந்தர பாண 
டியனுடைய கல் வெட்டுகளில் 

வென்ற சோழ நாடடை 
மீண்டும் அருள கூாந்து இராஜராஜனுக்கு வழங்கி விட்டதாகக் 
கூறப்படுகிறது . 


காணடான . 


லாம் . 


அவன 


அவவ 


செயதான . 


( 86 ) 
ஆனால் தான் இவ்வி தம புரிந்த உதவிக்காக நரசிம்மன் சோழ 
நாட்டில் ஒரு பகுதியை எடுததுககொண்டு, அதில் தனது மகன 
வீரசோமேசுவரனைப் பிரதிநிதியாக நியமித்தான . 

சுந்தரபாண்டியன கொங்கு நாட்டுக் காரியங்களிலும் தலை 
யிட்டதாகத் தெரிகிறது . அதன் விளைவாக அதில் ஒரு பகுதி 
பாண்டியா ஆட்சியின கீழ வந்து சோந்தது . 

மீண்டும் சில ஆண்டுகளில் , இராஜராஜன பாண்டியனுக்கு 
அளககவேணடிய திறையை ஒழுங்காயச செலுத்தாமல் கலகம 

சுந்தரபாண்டியனுக்கு சிறறம பொங்கி எழுந்தது . 
இமமுறை போசளாகள உதவிக்கு வரவில்லை . கந்தரன சோழ 
மனனனின் வலியை அறவே யொழித்துத் தனக்குக் கீழப்படுத் 
தினான . தன வெற்றியைக் கொண்டாடு வதறகாகப் பாண்டிய 
நாணயங்களைச சோழ நாட்டில் வழங்கினது மல்லாமல , சுந்தர 
பாண்டியன பல கோவில்கள் கட்டுவித்துக கலவியையும் வளரச் 

அவன அமைசான குருகுல தரையன எனபதும் , 
அவன படைத் தலைவாகளான மழவா மாணிக்கம் எனபவனும் 
கண்டன் உதயஞ செய்தான் காங்கேயன 

ன் காங்கேயன எனபவனும் எண்ணில் 
செல்வத்தைப் பொது மக்களின நனமைக்காக 

வளதுகிரை 
கள் என்பதும் கலவெட்டுகளால் உணரப்படும் . 

சீ 
சிறப்புமாய இருபத்திரண்டு ஆணடுகள ஆ .சி புரிந்த பின்னா 
1238 - ல , ஆடசியில அலுத்து இளைப்பாறவேணடி , சுந்தர பாண் 
டியன் தன பட்டத்தைக குலசேகரன என்னும் இளவரசனிடம் 
ஒப்படைத்தான . 


செய்தான . 


வாரி 


ரும் 


அவன 


ஆனால் , இரணடாம ஜடாவாமன குலசேகரன் எனனும் அவ் 
விளவரசன ஓர் ஆண்டளவு கூடத தனியாய ஆள முடியவில்லை . 
அந்த ஆண்டின இறுதியிலேயே மாறவாமன சுந்தர பாணடியன 
என்பவனையும தன கூடச சேர்த்து ஆட்சி புரியுமபடி நோந்தது .. 
இரண்டாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் ( 1238-1253 ) 

1239 - ம ஆணடின தொடக்கத்திலிருந்து மாறவர்மன சுந்தர 
பாண்டியன் தானே தனியாட்சி செலுத்தலுறறான , 
காலத்தில் போசளருக்கும் சோழ பாண்டியருக்கும் நெருங்கிய 
உறவு இருந்து வந்தது . அதனால் அவாகளிடையே போர் 
பதே ஏற்பட்டதிலலை . ஆனால ஒவ்வொரு காரியததிலும போச 
ளர்கள தலையிட்டு இடையூறாக இருந்து வந்தனா . 
பாணடியன் , உறவு முறையை முனனிடடுப பொறுத்தே தீர 
வேண்டி யிருந்தது . போசள மனனனான வீரசோமேசுவரன சுந் 
தரபாண்டியனுக்கு மாமன முறையாவான . அதனால் அவன 
மாமடி என்று அழைக்கப்பட்டான . இந்த மாமன 

என னும் 
உறவு முறையை வைத்துக் கொணடே அவன பாணடிடி நாட்டுக 
காரியங்களில் வேண்டா விதத்தில் தலையிட்டுக கொண்டிருந் 
தான் . 


என் 


அதைப் 


( 87 ) 


மாறவர்மன் சுந்தர பாண்டியன் 1253 வரை ஆட்சி புரிந்து 
வந்ததாகத் தெரிகிறது . ஆனால் 1251 - ம் ஆண்டின் முற்பகுதியி 
லிருந்தே ஜடாவர்மன சுந்தர பாண்டியன் எனனும் இளவரசனும் 
அவனுடன் சேர்ந்து ஆண்டு வரலானான . இவவிளவரசன் 
பெரிய எண்ணங்களைக் கொண்டவனாகையால் வெற்றித்திரு வேட் 
டவனாய விரைநதெழுந்தான , சேர நாட்டின் மேற் படையெடுத்து 
அமமலை நாட்டைப் பாழ படுத்தி , மலையாள அரசனைத் தனககுட் 
படுத்தினான் . 


எனபவன 


தோல்வி 


1258 - ல் போசளர்களை அனனவர் இராஜராஜனிடமிருந்து 
கவர்ந்து தமது கைககொணடிருந்த தமிழ நாட்டுப் பகுதியிலி 
ருந்து ஜடாவாமன விரட்டியடித்தான் . காவிரியின் கரையருகே 
போசளர் படைத் தலைவனான சிங்கணன 
யுற்றுக கொல்லப டடான . 1262 ல வீர சோமேசுவரன இறக் 
கும வரையில் , போசளாகளுடன போர் நடந்துகொணடே யிருந் 
தது . ஆனால் 12617 - ல் வீர ரோ 3 மா வரனின மகனை இராம் 

தன சோழ நாட்டைப் படையெடுதது , 1271 - ம் ஆண்டளவில் 
ஸ்ரீரங்கததையும் கணண ரரையும் கைப்பறறிக கொணடான . 


வீரசோமேசுவரன இறந்த பினனா சுந்தரபாண்டியன் சேந்த 
மங்கலத்திற கிளமபிய ஒரு கலகத்தை அடககவேண்டி யிருந்தது . 
முன ஒரு முறை சோழா தலைமையை எதிர்த்தெழுந்த கோபபெ 
ருஞ சிங்கன எனனும பலலவ சிற்றரசன் இப்பொழுது சுந்தர 
பாண்டியனிட ததும பகைமைகொள்ள தொடங்கினான . ஆனால் 
பாண்டிய மனனன அவன நாடடைப் படையெடுத்தவுடன் அஞ் 
சியொடுங்கிய கோபபெருங்கன தானே வலிய வந்து பாண்டி 
யனுக்குத் திறை கொடுத்து நயமொழி கூறினை . சுதரபாண்டி 
யன தனககு த தெலுங்கு நாட்டிலிருந்தும் கனனட நாட்டிலிருந் 
தும மிகுந்த உதவி கிடைக்கும் என்பதைத் தெரிந்துகொண்டு, 
அவன அனுப்பிய திறையை மறுததுத தன படையுடன அவனை 
ஒடுக்க முற்பட்டான . பினனரும் அவன இனி உண்மையுடன 
கீழப்படிந்து திறை அளப்பதாக மன்டி வேண்டவும , சுந்தர 
பாண்டியன அவனை முனபோலிருக்கச் செய்தான் . 


கரை 


கணட 


பின்னா அப பாண்டிய பேரரசன் காஞ்சியை எதிர்த்தான . 
அப்பொழுது அங்கே கோபாலன எனற ஒரு தெலுங்கு 
அரசன ஆல் 
ஆண்டு கொண்டிருந்தான் . 

சுந்தரபாண்டியன 
கோபாலனைக கொனறு காஞ்சியையும தன கைவசப் படுத்தி 
னான் . 

அங்கு நடத்திய போரில் ஆரிய மனனர்களின உதவியைப் 
பெற்ற பல தெலுங்குச சிறறரசர்கள அவனை , எதிர்த்து 
வந்தாாகள . சிதமபரததிற காணப்படும் கல் வெட்டுகளினபடி , 

, 
அவன் அத தெலுங்கர்களைக கொனறு உவர் படைகளை வென்று 
அவர்களுக்கு 2. தவியாய வந்த ஆரியாகளைப் பேராற்றங்கரையள 
வும துரத்திச சென்றது மனறி , ஒரு பாணா தலைவனைக காடடிறகு 
விரட்டினான் . இவவாறு அந்தப போருக்குப் பினனா, சுந்தர 
பாண்டியன் தமிழ் நாடு முழுதையும் தன் தலைமையின் கீழ்க் 


500 


1 
. 


( 88 ) 
கொண்டு வந்து , தெலுங்கு நாட்டில் நெல்லூர் அளவும் தன் 
ஆணை யை நிலவச் செயதான . கொங்கு நாடும், கன்னட நாட்டில் 
ஒரு பகுதியும் அவனது ஆட்சியின கீழ வந்தன .. 

இவ்வாறு சுந்தர பாண்டியன் நடத்திய போர்களில் குலசேக 
ரன் , வீரபாண்டியன எனற இரு இளவரசர்கள் அவனுக்குப் 
பெருந் துணையாய இருந்து வந்தனா . சுந்தர பாண்டியனுக்கு 
உறவுள்ளவனாயத் தோனறுகிற வீரபாண்டியன் படைகளுக்குத் 
தலைமை தாங்கித் தானே நேரிற சென்று , சோழ நாட்டையும 
கொங்கு நாட்டையும் மற்றும் பல இடங்களையும் வென்று பிடித்த 
வன , கி . பி . 1251 - ல வீரபாண்டியன இலங்கைக்கும் படையெடுத 
துச சென்றான . இலங்கையில் அப்பொழுது இரண்டு அரசாகள 
தனித்தனியே ஆண்டு கொண்டிருந்ததாகச் சொல்லப்படுகிறது . 
அவர்களில் ஒருவன கொல்லப்பட்டான . இனனொருவன அணி 
கலன்களும யானைகளும் திறை கொடுதது அடிபணிநதான . சு 5 
தரபாணடியனுடைய வெற்றிக கயற கொடியைக கோணமலையின 
உசசியிலும் திரிகூடகிரியின உயா கோ - டிலும் தானே ஊனறிய 
யதாக வீரபாணடியன கூறிக்கொள்ளுகிறான . 


ஈழ நாடு : 


சோழர் 


உரம 


மன 


ன 


இலங்கையில் இரண்டு தனியரசுகள இருந்ததாகக கூறப்பட் 
டது . 

அவை வட இலங்கையிலுள்ள தமிழப் பகுதி ஒன்றும, 
ெதென இலங்கையாகிய சிங்கள நாடு மறறொன்றுமாகும் . 
படை யெடுப்புக்குப் பினனிருந்து வட இலங்கையில் தமிழா ஆட 
சியே தொடாந்து வந்தது . பெருமை வாயந்த பராக்கிரம பாகு 
வட பகுதியையும சோதது லங்கையை ஒரே 

ஒரே நாடாக 
பெறச செயது வைததான . ஆனால , அவனுக்குப் பின் தோன 
றியவர்களால அவவாறு கொண்டு செலுத்த முடியவில்லை . ஆத 
லால் மீண்டும் இலஙகையிலுள்ள தமிழர்கள் 

இலங்கையிலுள்ள தமிழர்கள வேறாகப் பிரிந்து 
ஒரு தனியரசை அமைத்துக கொணடனா . யாழப்பாண நாட்டு 
மனனாகள தங்களை ஆரியா என்று சொல்லிக கொள்கின்றனா . 
ஆகவே , அவாகள் சேர சோழ பாண்டியராகிய தமிழக்குல 
வழியைச சோந்தவர்களாய இருக்க முடியாது . 

அவாகள் 
எவ்விதம முளைத்தனா எனபதே விளங்கவில்லை . சோழா பேரர 
சின வீழசசிககுபபின இலங்கை மனனனாயிருந்த வி ஐயபாகு என 
பவன ஒரு கலிங்கத்திளவரசியை மணந்து கொண்டான . 
லவழககப்படி அந்த மணததின மூலமாயக் கலிங்கத்திலி 
பல அரசிளங்குமாராகள மனனனுக்கு மைத்துனா எனற முறை 
யில் இலங்கைக்கு வந்திருககக கூடும் . கலிங்கர்களுடைய செல் 
வாக்கு நாளாவடடததில இலஙகையிற பெருகிக்கொண்டே வந்து 
முடிவில கலிங்க மகா எனனும் கலிங்கன ஒருவன லங்கைக்கு 
மனனனாகவே வந்துவிட்டான . இககலிங்க மகா எனபவனுடைய 
காகளே சிங்கை அலலது சிங்கபுர ஆரிய குலத்தாா 

எனறு 
சொலலிககொணடு , யாழப்பாண மன்னாகளாய அமாந்திருககக 
கூடும் . யாழப்பாண மன்னர்களின் பலம் நாளுக்கு நாள் வளாந்து 


அக்கா 


க 


( 89 ) 


வந்து அவர்கள் சிங்களர்களை இராஜாத்தை என்னும் மாகாணத் 
துக்கப்பால் தளளிவிட்டனர் . பிபிலைக்கு வடககே ரோகன மாகா 
ணத்தின ஒரு பகு திகூட யாழப்பாண நாட்டோடு சேர்க்கப்பட் 
டது . இவவாறு பாழப்பாணத்திலிருந்தும் பாணடியிலிருந்தும் 
தமிழர்களால் வருததலுற்ற சிங்களாகள இலங்கைக்கு 

லங்கைக்கு நடுவிடத் 
தும மேலைப் பகுதியிலுமுள்ள கோட்டை அரணகளுககுத் தங்கள் 
தலை நகரை மாறறிக கொணடனா . வீரபாணடியனால் கூறப்பட் 
டுளள இரண்டு இடங்களுள , கோணமலை எனனும் தமிழப் பெயர் 
திரிகோணமலையைக் குறிககினறது . திரிகூடகிரி எனனும் சிங்க 
ளப பெயா கணடிமா வட்டத்திலுள்ள மூனறு கவடாய முளைத் 
தெழுந்த ஒரு மலச்சிகர ததைக குறிப்பதாகும். 
மாறவர்மன் குலசேகரன் ( 1.2018-1310 ) : 

சுந்தர பாண்டியனுடைய ஆட்சி முடிந்ததும் , அவனுக்குக் 
கீழிருந்துவந்த மாறவாமன குலசேகரன எனபவன அரசனானான . 
அவன ஆட்சி பெற்றவுடனே சேரநாட்டில் எழுந்த குழப்பங்களை 
யெல்லாம் ஒடுக்கினான . அவனுக்கு நான்கு தமபிமாாகள . அவர் 
கள ஒவ்வொருவரும பாணடியப் பேரரசின வெவவேறிடங்களில் 
பிரதிநிதியாக இருந்து ஆட்சி செயதனா . அவர்கள் மிகவும் ஒற 
றுமையுடன ஆண்டுவந்ததால அவாகள நாளில் பாணடியப் 
பேரரசு உச்சநிலையை அடைந்து செழிப்புற்றது . 

1284 ல் இலங்கையைப் போர் செய்து மீணடும கைக்கொள்ள 
வேணடிய தாயிறறு . உண்மையில் இலங்கை அவவேளையில் கல 
கங்களாலும் , பஞசத்தாலும் , நோய்களாலும் பெருந் துனபத் 
திறகு உடபட்டிருந்ததால , சிங்கள மனனன தன பாட்டைப் பார்த் 
துக்கொளவதே பெரும் பாடாயிருநதது . முதலாம புவனேகபாகு 

யபா ஹுவா எனனும அாணிலிருந்து ஆண்டு வந்த 
தால் தமிழா படை தன அருகில வரமுடியாது என்று எண்ணி 
யிருந்தான . சகரன தன படைத் தலைவனான ஆரியச் சககர 
வாத்தி எனபவன வசம் ஒரு வலிய படையைக கொடுத்து அனுப் 
பினான . 

சிங்களா முழுத தோல்வியடைந்தனா . ஆரியச சககர 
வாத்தி அவாகளின தலைநகரைப் பிடிதது , அங்கிருந்த கிருப் பண 
டமாகிய புத்தர் பிரானின பல்லையும் பாண்டிநாட்டிறகு எடுத்துச் 
சென்றான் . பனனிரண்டு நூற்றாண்டுகளுக்கு மேலாகச சிங்களர் 
களால கணணும் கருத்துமாயச் செமிதது வழிபட்டுவரும நினை 
வுப பொருளாகிய புததரின பலலை அவவாறு கொண்டு சென்ற 
தால் நாடு முழுதும் ஒரே ஏக்கமாயத துக்கம் குடிகொண்டிருந் 
தது . ஆனால பாண்டியர்கள விடாது இருபது ஆண்டுகளாய் 
இலங்கையைத தங்கள நேர் ஆட்சியில் வைத்து நடத்தினர் . 
கி . பி . 1302 ல பராக்கிரமபாகு என்னும் ஒரு சிங்கள இளவரசன் 
பாணடிநாடு சென்று , மனனனைக் கண்டு சிங்களாகளுககாகப் பரி 
ந்து பேசினான . புத்தா நினைவாகத் தாங்கள பூசிககும அவரு 
டைய பலலாகிய திருப்பணடததைத் திருபபிக கொடுககுமபடி 
குறையிரந்து நின்றான . பெருக தனமைவாயந்த குலசேகரனும 
அவவாறே கொடுத்தனுப்பினான் . புவனேகபாகுவை வெனறு 
இலங்கைத் தீவு முழுதையும் ஒரு குடைக்கீழ கொண்டுவந்ததாக 


எனவன 


குலதே 


( 90 ) 


கிறது . 


யாழ்ப்பாண வைபவமாலையிற குறிக்கப்பட்ட ஜயவீரசிங்கை 
ஆரியன் என்னும் யாழப்பாண அரசனே மேலே குறித்த ஆரி 
யச சக்கரவர்த்தியாய இருக்கலாம . அவன் அவவாறு சிங்களர் 
களை வென்றது பாணடிய அரசனின பொருட்டாகவே போலும் . 
ஏனெனில் பனனிரு ஆண்டுகள் கழித்து , சிங்களர் வழக்கமபோல் 
ஒழுங்காகத் திறைசெலுத்தி வருவார்கள என்று பாண்டிய அர 
சன் உறுதி கூறிய பினனரே , பராக்கிரமபாகுவிற்குச் சிங்களர் 
பட்ட ததைச சிஙக ஆரியன மீணடும அளித்தான என று கூறப் 
பட்டுள்ளது . 

நெடுங்காலம் நடந்துவந்த குலசேகரனின ஆட்சி மிகவும் 
செழிப்புறறு விளங்கியது . வென றுகொனட நாடுகளிலிருந்து 
பெருஞ செலவம வந்து குவிந்தது . வெனிஸ நகரத்திலிருந்து 
நாடுகளைச் சுற்றிப்பாாகக வந்த மார்ககோ போலோ எனபவர் 
குலசேகரனின திருவோலககச சிறபபைக கண்டு வியந்து அம 
மனனனுக்கிருந்த செலவ வளததைப் பலப்படப் பாராட்டி எழுதி 
யுள்ளார் . அங்கு அராபிய வணிகாகள கொண்டுவரும் குதிரை 
களை வாங்குவதறகு எவவளவு பொருள அளளி வீசப்பட்டது 
என்பதை அழகுறச சித்திரிக்க 

பா . 

தனது பெரிய வலிய படை 
களுககாக குலசேகர 

மனனன ஆண்டு 

ஆண்டு ஒளறுக்குப் பதினாயிரம் 
பரிகள் வீதம் விலை கொடுத்து வாங்கினதாகச 

சொலலப்படு 
தமிழ நாட்டுக் 
நாட்டுக் குதிரை 
ரை வீராகள் 

அங்கவடி ஒன்று 
இல்லாமலே குதிரை மிதிவாந்து செலவது பேயகள பறப்பது 
போன றிருக்கும் என று 

மாாககோபோலோ எழுதியுள்ளார் . 

படை வீராகளைப் பற்றி அவருக்கு மதிப்பான 
எணணம கி 
கிடையாது . ஏனெனில அவாகள் புலால 

உண்ண 
மாட்டாாகள . 

உயிராக கொலை செயயமாட்டார்கள என்கிறார் 
மாாககோபொலோ . தககிணததின பெரும பகுதியையும இலங் 
கையையும தமிழ மக்கள ஆணடிருநதுமகூட , தமிழப் போர் வீரர் 
களுக்கு ததகுந்த பொரு படைகள அளிக்கப்படவில்லை . வாளும் 
வேலுமே அவாகள் வழங்கி வந்தனா . பொதுமக்களிடையே மூட 
நமபிககைகளும குருட்டுக கொளகைகளும் மலிந்து காணப்பட்ட 

முத்துக்குளிப்பவாகள் நீரில் மூழகுமுன் , பாாப்பனர் 
கள மந்திரம் போட்டுப் பெரிய ஆள விழுங்கி மீனகளை விலகச் 
சயவார்கள் என்று நம்பி , அதற்காகத் தாம வாரி எடுக்கும் இ 
பிகளில் இருபதில ஒரு பங்கு 

அந்த 

பார்பபனாகளுக்குக் 
கொடுக்கப்பட்டு வந்தது எனறு மாாககோபோலோ 

கூறியுள 
வாசப எனனும மறறொரு சரித்திர நூலார் , பாண்டி மன 
னர் வெளி நாடுகளோடு வாணிகம் நடத்தி வந்ததைப பறறித் 
தெரிவிக்கிறா . கிழககே மலாய சினம் // தலிய நாடுகளிலிருந் 
தும் , வடககே இந்தி சிந்தி முதலிய இடங்களிலிருந்தும் , மேறகே 
பாராக் . குாசன முதலிய நாடுகளிலிருந்தும் , ஐரோப்பிய நாடுகளி 
லிருநதும , பாண்டியர்களுடைய சிறந்த துறை முகபபடடினமான 
காயலுக்குப் கப்பல் கப்பலாயப 

இறக்குமதி 
யான தாக வாசப் எழுதியுள்ளார் . இவவாறு தமிழ நாடு , ஆறு 
நூறறாணடுகளுக்கு முனபுகூட அவவளவு புகழும செளிப்பும் 
கொண்டு விளங்கி யிருந்திருக்கிறது . 


ஆனால 


ல காலாட 


னவாம் . 


ளாா . 


பணடங்க 


வந்து 


அத்தியாயம் - 4 


தமிழ் அரச குடும்பங்களின் வீழ்ச்சி . 

குலசேகரனுக்குத் தன இலலக்கிழத்தியான அரசியிடம் சுந் 
தரபாணடியன் மகன் பிறந்தான . இதைத தவிர அவன் 
பணிப் பெண்களில் ஒரு காமக்கிழத்தியையும் வைத்திருந்தான் .. 
அவளுக்கு வீரபாண்டியன என்ற ஒரு மகன உண்டு . வீரபாண் 
டியன சுந்தரபாண்டியனுக்கு வயதில் மூத தவன . 

ஆள துடுக்கா 
னவனாய எதற்கும் துணிந்து முன்நிறகக்கூடியவன . ஆதலால் , 
வீரபாணடியனைக குலசேகரன 1296 - லிருந்து அரசியற காரியங் 
களைத் தனனோடு கூட இருந்து கவனித்து வரும்படி செய்தான் . 
சுந்தரபாண்டியனும 1303 - லிருந்து அரசியலிற புகுத்தப்பட்டா 
லும அவனுக்கு , வீரபாண்டியனைப் போல அவ்வளவு முதன்மை 
அளிக்கப்படவிலலை . 1310 - க்கும் 1311 - ககும இடையில் , குலசேக 
ரன் தனது முடியை தன மக்கள இருவரில் ஒருவனுக்குக் கொடுத் 
துவிட வேண்டுமென்று எணணலுறறு , தன மூத்த மகனாகிய 
வீரபாண்டியனுககே 

கட்டிவைப்பதெனறு முடிவு செய் 
தான . சுந்தரபாண்டியனுக்குக கோபம் பொங்கி எழுந்தது , 
அந்த வேகத்தில் தனது தநதையாகிய மனனனைக கொலைசெயது 
விட்டு , படையின உதவியைக கொண்டு தானே பாண்டியப் பேர 
ரசன எனறு முடி சூடிககொணடான . 


WILLID 


பல 


நாறபத்து நானகு ஆண்டுகளாக ஆண்டு வந்த குலசேகரனி 
டத்தில் குடிமக்களுக்கு அளவு கடந்த அனபு இருந்தது . அவன் 
கொலையுணடான எனற செயதி பாணடியப் பெருநாடெங்கும் பர 
வியதும் ஒரே கொந்தளிப்பாக குமுறியது . தந்தையைக் 
கொனற கை தவனைப பழிவாங்கும் உறுதியுடன வீரபாணடியன் 
ஒரு படையைத் திரட்டினை. சிற்றரசாகள அவனுக்கு 
உதவியாகக கிளமபினர் . நாடு முழுவதுமே அவன் 

ம அவன் பக்கலில் 
இருந்தது . அப்படி யிருந்தும் , முதலில் அவனுக்குச சிறிது 
தோலவியே கிடைத்தது . ஆனால் அவன விடவில்லை . மறுமுறை 
யில மதுரை அவன கையில் அகப்பட்டது . சுந்தரபாண்டியனின் 
படைமாரு தம அறைந்த பூளையாகியது . தோல்வியும் மானமும் 
பொறுக்கமாட்டாமல நாடடை விட்டு ஓடினை . எவவாறு மதி 
கெட்டுத் தன தநதையைக கொனறானே) அதுபோலவே இபபொ 
ழுதும தன தாய நாடடை முஸலிமகளுக்குக் காட்டி ககொடுக்க 
லுறறான 


சோழன இராஜேந்திரன ஆட்சியில் வட நாட்டில் நிகழ்ந்த 
முஸ்லீம் படையெடுபபைப் பற்றி நாம் சிறிது பார்த்தோம் . இரா 
ஜேந்திரன் வங்காள ததையும மறறும கீழை ஆரியாவாத்தத்தி 
லுள்ள சில நாடுகளையும் பிடிப்பதில் முனைந்திருந்த பொழுது , 
தஙகள ஆட்சியின கீழ விழுந்த வடமேற்குப் பகுதியை முஸலீம் 
கள பலப்படுத்திக கொண்டுவந்தாாகள . அதறகுபபின வந்த 


( 92 ) 


முந்நூறு ஆண்டுகளில் வட இந்தியாவில் ஒன்றன் பின ஒன்றாகப் 
பல முஸலீம் படையெடுப்புகள பொங்கி எழுந்து கொணடே யிருந் 
தன . சோழர் பேரரசின வீழச்சிக்குப்பின அவாகள தெற்கே 
தக்கிணத்துள்ளும் புகுந்து பரவலாயினா . 

அநேகமாய அங்குள்ள இந்து அரசர்கள அனைவரும் தோல் 
வியுறறும் வலிகுனறியும தஙகள நிலையை இழக்கலானாாகள . பதி 
னானகாவது நூற்றாண்டின தொடக்கத்தில் இந்து ஆட்சி எனபது 
தென் இந்தியாவில் மட்டும் காணக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டது . 
அஙகும முஸலீமகள விடாது விரடடிககொண்டு வந்து , முதலா 
வதாகத் தெறகே பொசளாகளை த தாக்கினா. போசளாகளைச் 
சுந்தரபாண்டியன 1262 - ல தமிழ நாட்டின வட பகுதியிலிருந்து 
எவவாறு விரட்டினான என்பதை முன்னரே பாாததுளளோம் . 
சுந்தரபாணடியன இறந்த பினனா , அவாகள ஹமபி என்னும் 
இடத்தைத் தங்கள் தலைநகராகக கொணடு மீணடும தங்கள ஆட் 
சியை ஏறபடுத்திய தாகத் தெரிகிறது . 


6 


போசளர்கள் தமிழ நாடடையொட்டி வடககே யிருந்த கனன 
டப் பகுதியையும் தெலுங்கு ஜில்லாக்களையும் பிடித்துத தங்கள் 
நிலையை வலிபெறச செயதனா . முஸலிமகளின் வரவை அவர்கள 
மிகத் திறமையாக எதிர்ததுச் சிறிதளவுக்குத தடுத்து நிறுதது 
வாராயினா. அந்நெருக்கடியான நேரத்தில் தான தன தநதை 
யைக் கொனற சுந்தரபாணடியன முஸலிம 

முஸலிம் படைத் தலைவனான 
மாலிக்காபூர் என்பவனுடைய உதவியை நாடிச் 

சென்றான் . 
இதைத் தெரிந்த வீரபாண்டியன காலம் தாழககாது குதிரைப 
படையும் , காலாட் படையும் கொண்ட ஒரு பெரிய தானையை 
முஸலீமகளை த தடுபபதறகாகப போசளாகளுக்கு உதவியாய 
அனுப்பினான . ஆனால வஞசகனான சுந்தரனின உதவியைக் 
கொண்டு , மாலிக் காபூர் போசள படைகளோடு போர் செயவ 
தைத் தவிாந்து வேறொரு வழியாயத் தமிழ நாட்டினுள திமு திமு 
வெனறு நுழைந்துவிட்டான . தமிழநாடு பிளவுபட்டு , உடன 
பிறப்பாளாகளுக்குள் இரு கட்சிகள் இருந்து வந்ததால் முஸ்லீம 
படையினர் பல நகரங்களை எளிதில் பிடித்துவிட்டதாக , வாசப் 
எனும முஸலீம ஆசிரியர் எ ழு தி ! ள ளா . மாலிக்காபூர் 
மதுரையை அடைந்ததும் , அநாகா கைவிடப்பட்டுப் பாழென 

கோயிலின அருகே சில யானைகள் மட்டும் காணப்பட் 
முஸலிமகள கோயிலினுட புகுமது சூறையாடி நிறைந்த 
செல்வ ததைக கொளளைகொணடனா . ஏனெனில , பாணடியிலே 
யே தங்குவது என்ற எணணம அவாகளுக்குக் கிடையாது . 

மதுரைக்கு த தெறகே வேணடுமெனறே வீரபாணடியன பின் 
வாங்கியிருநதான . ஆதலின , இபபொழுது ஒரு பெரிய யானைப் 
படையுடன திடீரெனத தோனறி மாலிக்காபூரைப் பாண்டி நாட் 
டை விட்டுத் துரத்தினான . ஆனால் அவவாறு ஓடுமபொழுது 
மாலிக்காபூா கணக்கற்ற பொன நிறைந்த தனது கொளளைப் பொ 
ருளகளை யெலலாம விடாது வாரிக்கொணடே போயவிட்டான . 


நினறது , 


டன . 


பாண் 


றன . 


( 93 ) 
இவவாறு முதன் முதல் ஏற்பட்ட முஸ்லீம் படையெடுப்பு 
கதிரவன காய்ந்த பனிபோல மறைந்ததேயானாலும் , அதன் நேர் 
விளை வாக , 

பாணடியரின பேரரசு குலைந்து , கவிழவதாயிற்று . 
பாணடி நாட்டில் உளநாட்டுப் போர் கிளமபி , முஸலீமகளும தாக் 
கலுற்றவுடன் , தெலுங்காகளும , சோழாகளும பாணடியா தலை 
மையை இகழந்து உதறிவிட்டனா . வீர பாண்டியன உள நாட் 
டுக குழப்பங்களை அடக்கவேண்டியிருந்ததால , வெளிநாடுகளில் 
ஒனறும செய்வதற்கில்லை . 

முஸலிம கொளளைக்காராகள ஒருவாறு ஒழிக்கப்பட்டவுடன் , 
இரவி வாமன குலகேரன எனனும சேரநாட்டு மனனன , 
டியாகளை வஞசம நாபபதறகு அது தான தகுந்த சமயம எனறு 
எழுநதான . அவன பாணடி. நாட்டைப் படையெடுதது , வீர 
பாணடியனையும் சுமதர பாணடியனையும் பொருதழிதது ,, அங் 
கிருந்து நேரே காஞசிவரையிற சென்று , அதுகே பேரரசுப் பட்டம் 
சூடினான . ஆலை அவன பெருமையும் புகழும் சிறிதளவே நின் 

காஞ்சிக்கு வடககே ஆண்டுகொண்டிருந்த தெலுங்க அர 
சன தனது படைத தலைவனை முப்பிடி, நாயக்கனை அனுபபிக் 
குலசேகரனை எதிரககச செயதான. முப்பிடி நாயக்கன சோர் 
பேரரசன வென்ற நாடுகளப பிடுங்கிக்கொண்டு , அவனை வெ 
கைய ) ) நோடடி தள டவை ததான . 

மேலும் , 
அவன தமிழநாட்டின் வடபகுதியாகிய காஞ்சியையும் , சோழநாட் 
டையும் தெலுங்கா ஆட்சிக்கு உடபடுத்தி , வ ... பாணடி நாட்டை 
ஆண்டுகொண்டிருந்த சுத்தர பாண்டியனையும தெலுஙக அரசனுக் 
குக கப்பம் கட்டிக்கொண்டு வரும்படி செயதான . 

1319 - ல் சுந்தா 
பாண்டியன் இறந்தான . அவனுக்குப் பினனா , வீர பாணடியன , 

செப்பனிட்டு முனவிருந்த நிலைக்குக் கொண்டுவந்து 
விடவேண்டுமென்று ஆன முயற்சிகளை செயதான . அவவாறு 
அவன ஒருவழியாக நாடடை ஒழுங்குபடுததிககொணடிருக்கை 
பில் இரண்டாவது முறையும் ஒரு முஸல்ம படையெழுசசி கிளமபி 
அவனை நெருக்க ஆரமபித்தது . இந்த இரண்டாவது முறை வந்த 
முஸலீம படை கொள்ளையடிப்பதறகெனறே டி.லலி சுலதானால் 
அனுப்பப்பட்டிருந்தது . அதறகுப படைத் தலைவனாயிருந்த 
குஸ்ரூகான வழிநெடுகிலும் ஒரு கோயிலையாவது உருப்படியாய 
விடவிலலை . 

அவன பாணடிநாடடையும பாழபடுததி , முடிந்த 
வரையில் கொளளையடிததுககொண்டு திருமபினான . 


காடடைச 


பனா . 


இவவாறு நொந்து நலிவுற்ற தமிழ மககள , மீணடும மூன்றா 
வது முறையாக 1330 - ல மறறொரு முஸலிம் படையால தாககுண் 

புதிதாக டிலலிக்குப் பேரரசனான மகமமது -பின- துகளாக் 
என்பவன தென்கோடி நாடான பாணடியைத் தன அரசோடு 
சேர்ததுக்கொளள ஆவல் கொண்டவனாய ஜலாவு தீன - அஷன் 
ஷா எனனும தன படைத்தலைவனைப பாண்டிநாட்டினமேல ஏவி 
னான் . முஸ்லீம் படை மிக எளிதில் தமிழா படையை வென்று 
மதுரையைக கைப்பற்றியது . மதுரைக்கு முதல் முஸலீம பிரதி 
கி.தியாக நியமிக்கப்பட்ட ஜலாவு தீன் , விரைவில் தானே தனி 


( 94 ) 


முறையில் சுல்தானாக இருந்து ஆட்சி புரியத் தொடங்கி , மதுரைக் 
குச் சுற்றிலுமுள்ள பல இடங்களையும் சிறிது சிறிதாக வென்று 
கைக்கொண்டு பலவானாகிவிட்டான் . 


மதுரை சுல்தான்களுக்குத் தலைநகரைச்சார்ந்த சுற்றுவட்டா 
ரத்தில் மட்டும் அவர்கள அதிகாரம் செல்லக்கூடியதாய் இருந்த , 
தே தவிர , மற்ற நாட்டுப்புறங்களின உட்பகுதிகளில் பாண்டிய 
மரபைச் சார்ந்த இளவரசாகளே தனித்தனி முறையில் ஆட்சி 
செலுத்திவந்தனர் . இவவாறு , 

இவவாறு , தலைநகரில் ஒருவர் அதிகாரமும் , 
துங்கிய நாட்டுப்புறங்களின் உட்பகுதிகளிற பலர் அதிகாரமு 
மாய் , நாட்டிற பல பிளவுகள் ஏற்பட்டன . அதனில் நாடெங்கும் 
அடக்குமுறையும ஒழுங்குத் திட்டமும் ஏறபடுவ தறகு வழியில்லை . 
மதத்தின பெயரால் முஸலீமகள செய்த கொடுமைகளுக்கும் 
கணக்கில்லை . தமிழநாடு சீரழிந்து அல்லோல கல்லோலப்பட்டது . 


ம 


மதுரை சுல்தான்களுடைய கொடுங்கோலாட்சி சில ஆண்டு 
களே நிலை நின்றதெனினும , எத்தகைய கொடுமை இழைத்து 
வந்ததென்பதை மதுரா விஜயம என்னும் வடமொழிக் காவியத் 
தில் விளங்கக் காணலாம் . அந்நூல் பாணடி நாட்டிலிருந்து முஸ 
லீம் ஆட்சியை எந்த வீரன் ஒழிததானோ, அந்த வீரனுடைய 
மனைவியின் கையால் எழுதப்பட்டுள்ளது . 

கோயில்கள் தகர்ந்து 
பாழடையவும அங்கு நரிகள ஊளையிட்டுத் திரிந்தனவாம் . 

அவ் 
வேளையில் காவிரியாறுகூடப் பெருக்கெடுத்துத் தமிழ நாட்டை 
அழிக்கத் தலைப்பட்டது . நாடெங்கும் ஊாப்புறங்களில் முரட்டுத் 
துருக்கர்களின மிரட்டற பேசசு ; வெந்து எரிகினற பிணங்களின் 
புலால் நாற்றம் . ஓா ஒழுங்கோ , நீ தியோ கிடையாது . புன்மை 
யுற்ற திராவிட மக்களின் முகத்தில் ஏக்கமே குடிகொணடிருந் 
தது . 
யினும் , பாண்டியகுல இளவரசர்கள முஸலீம் பகைவர்களு 

, 
டன் 

போசளர்களோடு ஒத்துழைத் 
துப் போராடுவாராயினர் . 


ை 


சுமார் 1340 - ல் மதுரை சுல்தானால் கணணனூர்க்கொபபம் 
என்னும் இடத்தில் போசள அரசனான மூன்றாம் வீர வல்லாளன் 
என்பவன முறியடிக்கப்படடான . அதிலிருந்து இருபது ஆண்டு 
களாக முஸ்லீமகளைப் பாண்டி நாட்டிலிருந்து கிளப்பவே முடியாது 
போலத் தோனறியது . 


ஆனால் அந்த வேளையில் , துங்கபத்திரை நதிக்கரையிலுள்ள 
கன்னட அரசாகிய விஜய நகரம முஸலீம எதிரிகளைத் தொலைப்ப 
தற்காக சிறு சிறு கன்னட அரசுகளையும் தெலுங்க அரசுகளையும் 
ஒன்று சேர்த்துப் பலப்படுத்திக்கொண்டு , தெற்கு நோக்கியே 
வந்துகொண்டிருந்தது . 

சுமார் கி . பி . 1364 - ல் தமிழப் பகுதியா 
கிய காஞ்சி எனற தொணடை நாடும் விஜயநகரப் பேரரசின் கீழ் 
வந்து சேர்ந்தது . விஜயநகரப் படைத் தலைவன் குமார கம்பண 
ணன என்பான் காஞ்சியில் தங்கியிருந்தபொழுது முஸலீம் கொ 


( 95 ) 


டுங்கோன்மையை ஆற்றாத பாண்டியர்கள் , அவனிடம் சென்று 
முறையிட்டனர் . வீரபாணடியன என்பவன் அபபொழுது தென் 
பாண்டிநாட்டை ஆண்டுகொண்டிருந்தான . அவனுடைய ஆட்சி 
யின் முப்பததொன்றாவது ஆண்டில் செதுக்கப்பட்ட ஒரு கோ 
யில் கல்வெட்டில் , குமார கம்பண்ணன மதுரைக்குப் படையெடு ) . 
த்துவந்து சுல்தான ஆட்சியை ஒழித்த வரலாறு கூறப்பட்டுள 
ளது . அக்கல்வெட்டில் சொல்லியபடி , “ காலமோ துலுக்கர்கள் 
காலமாய இருந்தது ; கோயில் நிலங்களுக்கும் வரி விதிக்கப்பட் 
டது ; எ 

னி னும கோயிற பூசைகள குறைவற நடந்தேறவேண்டும் . 
ஆதலால் வாககுடியான மக்கள , முறை வைத்துககொண்டு , 
கோயில் நிலங்களைப் பயிரிட்டுவந்தனர் . நத வேளையில் கம 

உடையார் தோனறி , துலுக்காகளை ஒழித்து , ஒழுங்கு 
முறைகொண்ட அரசாட்சியை நாடெங்கும் நிலவசசெய்து , முன் 
போல் கோயில் வழிபாடுகள் முறையாய நடந்துவருவதைக் கண் 
காணிப்பதற்காகப 

நாயககர்களையும நியமித்தருளினார் 
எட்டு ஆண்டுகள 

ஆணடுகள வரையில் முஸலீம்களோடு போா நடந்துவந் 
தது . அதன பினனர் , 1378 - ல் மதுரை பிடிபட்டு , 

முஸலீம 
படைகளும் திராவிட நாட்டினின றும துரத்தப்பட்டன . 


பணண 


பல 


விஜய நகரும் , ஈழழம் : 

இலங்கையின வடபகுதி தனியாட்சி பெற்றுத் தமிழ நாடான 
வரலாற்றினை நாம் முனனரே பார்த்தோம் . சுமாா கி . பி . 1310 
லிருந்து அனுராதபுரம் , பொலன்ன ரூவா எனனும இரு பழைய 
நகரங்களும் தமிழர் கையிலிருந்து வந்தன . லங்கையிலுள்ள 
இரண்டு அரசுகளுள யாழப்பாணம மிக வலிமையுடைய தாய விள 
ஙகியது . தமிழ நாட்டினுளளே முஸலீமகள நுழைந்து மதுரை 
யைக் கைப்பற்றிய தன ஏதுவாகப் பல தமிழ மக்கள் இலங்கைக் 
குச் சென்றிருத்தல் கூடும் . அவவாறு சென்றவர்களிற சிலர் 
தெற்கேயுள்ள சிங்கள 

அரசாகளின கீழ வேலைககமர்ந்தாலும் , 
பெரும் பகுதியினர் தஙகள இன ததவரிடை யாழப்பாணத்திலே 
யே தங்குவாராயினர் . சுமார் கி . பி . 1340 - ம ஆண்டுக்குள தெற் 
கே புத்தளம வரையில் , சிவனொழிபாதம உடபட , யாழ்ப்பாண 
நாட்டின ஆட்சி பரவிவிட்டது . சிங்கள அரசாகள குறுநில மன் 
னா நிலைக்கு ஒடுக்கபபட்டார்கள . மூனறாம விக்கிரமபாகு என் 
பான் ( 1360-1374 ) யாழப்பாண நாட்டிறகுத் திறை செலுத்திவந் 
ததாக எழுதப்பட்டிருக்கிறது . 

ஆனால் சுமார் 1385 - ல் சிங்களர்கள யாழப்பாண நாட்டின் 
தலைமையினின்றும் தங்களை விடுவித்துக்கொண்டனர் . கொழும் 
புக்குத் தெற்கேயுள்ள சதுப்பு நிலததில் அளக்ககோனார் என் 
னும ஒரு படைத்தலைவன வலிய அரண் ஒன்றை வகுத்துக் 
கொண்டு யாழப்பாண நாட்டின ஆணையை எதிர்க்கலுற்றான . 
யாழப்பாண மனனனிடமிருந்து சனனிடம திறை வாங்குவதற 
காக வந்த தூதர்களைப பிடித்துத் தூக்கிலிடுவித்தான . உடனே 
போா தொடங்கியது . யாழப்பாண நாட்டுப் படைகள் நிலத்தின் 
வழியாகவும் , கடலின வழியாகவும் வந்து தாக்கின . நிலப் படை 


( 96 ) 


* 


t 


3 


கள மாத்தலை என்னும் உத்தருகே வந்துவிடவும் , சிங்கள் பா 
சன் கமபோலா எனனும் தன தலைநகரிலிருந்து ஓட்டம் பிடித் 
தான் . ஆனால , கடல்வழியாக வந்த யாழப்பாணப் படைகளின் 
கதி முற்றிலும் மாறாக முடிந்தது . அளகக்கோனார் அப்படை 
களைக கொழும்பிலும் , பானைத் துறையிலும் எதிரத்துத் தாக்கிச் 
சிதற அடித்து விட்டான . புவனேகபாகு 

சனபவனைத் 

தோற 
கடித்த ஆயவீரசிங்கை ஆரியன நாளிலிரு.3 து இலங்கைத் தீவு 
முழுவதிலும் தன் அதிகாரம் செலுத்திவந்த யாழ்ப்பாணத்தின . 
முதனமை 

வவாறு முடிவடைந்தது . 
கி . பி . 1410 - ல சினநாட்டிற்கு சிறை செய்து கொண்டு போகப் 
பட்ட அளகககொனாரின உறவின் , 17 வீர அளகேசுவரன் 
னும் சிங்கள மனனன இந்து மதத்தின் ஒரு சொழ நாட்டான 
எனறு சீனாகளால் சொல்லப்படுகிறது . மாரசந்தம் என்னும் 
சிங்கள 

நூலிலும் அவன மகேசுவரன சிவனுககு அடியவன 
எனறே கூறப்படுகிறது . இபபெயாபெற்ற சிவகளக் தடுமபம 
தென இந்தியாவிற கானப்படும் 

கொரை 

ராதியிலிருந்து 
தோனறியிருக்கலாம் எனறு அவரகள் பெயரின ாலமாய 
லா . மலையாளத்திலுள்ள வரிபுரமான இடத்திலிருந்து 
அவர்கள் வந்ததாக கலவெட்டுகள் தெரிவிககடடான. 


என 


அறிய 


வென்ற 


சுமார் 1385 - ல விஜயநகா மனனனன மகனை விருபாடான 
ஈழநாட்டைப் படையெடுத்தான . 1) வன் இநகையை 
தாகக் கூறிககொளகிறான . ஆலை உடையில அவன படை 
யெடுத்தது யாழப்பானமேயாகும் . இவகையிலிருந்துவந்த 

ரண்டு அரசுகளுளளும் யாழப்பாதைதாசே முதனமையாயத 
ே தானறியதுபோலும் . யாழப்பானமும் விஜயநகா ஆட்சியின 
கீழ வந்ததனால திராவிடநாட்டு அரசுகள் அனைத்தும் ஒரு தனித் 
தலைமை அரசினகிழ அடங்கியிரு , தன 

இவவாறு 
திராவிடநாட்டு இந்து அரசுகள் பல்லாம் வியை நகரப் பேரரசின 
கீழ ஒரு கூட்டு ததொருதியாய இணைந்து நின்று பாவலி படைத்த 
முஸ்லிமகளுடைய போர்முனை பபை ஓா இரடரை நூறறாணடு 
களின கால அளவுக்கு வெற்றிகரமாய்த் தடுத்துவரலாயின . 


1 ) ] 1 லாம் . 


- 


யாழ்ப்பாணத்தின் வீழ்ச்சி ; -- 

சுமார் 1415 - ல் ஆறாம் பராக்கிரமபாகு எனபவன சிங்கள மன 
னனாக வந்தபொழுது யாழப்பாண பாடடின தலைமையாட்சி இலங 
கையின் மற்றப்பகுதிகளில் செலுத்தப்படாது நினறுவிடடது . 
1450 - ம் ஆண்டளவில பாாககிரமபாகு இலங்கைத் தீவு முழுவதை 
யும தன ஆட்சிக்கு உட்படுத்த விருமபினை . அதறகுப பொரு 
த்தமாயச செம்பகப் பெருமாள எனனும் ஓர் இளம் படைத் தலை 
வன அவனிடத்தில் இருந்தான . அவவீரன் மலையாளத்திலுள்ள 
ஒரு தமிழப் பண்டாரத்தின மகன . அரானுக்குத தததுப்பிள 
ளையாக வந்து சோந்தவன . அவனுடைய உடலவலியின ஆற்ற 
லுலும் , குதிரையேற்றத தேர்சசியும் மனன னமனதைக் கவாந்தன . 
அதனால யாழப்பாணததைப படையெடுப்பதறகு அவனே சிங்க 


( 97 ) 
ளப் படைத் தலைவனாய் நியமிக்கப்பட்டான் . சிங்களத்திற்கும் 
யாழப்பாணத்திறகும நடுவே எல்லைப்புற , நாடாக விளங்கிய 
வனனி என்னும் இடத்தில் தமிழ் இனத்தவராகிய வனனித் தலை 
வாகளின் உதவியைககொணடு முணடி எதிரத்ததால் , செமபகப் 
பெருமாள தனது முதல பாயாசலில் வனனியளவோடு நிறக 
வேண்டியதாயிற்று . ஆனால் அவன விடாது இரணடாம முறை 
யும் படையெடுதது , யாழ்ப்பாணத்தின உளளே நுழைந்து தலை 
நகரைக் கைப்பறறினை. 

பின் 

னனா அவனே யாழ்ப்பாண நாட்டு 
மனனயைப் பதினேழு ஆண்டுகள் அரசு வீற்றிருந்தான் . 1467 - ல் 
பராகம்ரமபாகு இறந்ததும் , செமயகப்பெருமாள் கோட்டை என 
னும் இடத்திறகு விரைத்து சென்று , சிங்கள் அரியணை யைக கைப் 
பறறி , புவனேகபாகு எனனும பெயரோடு முடி புனைந்து கொண் 


டான் , 


பவன 


( 


இதன பிற இருடவும யாழப்பாணம் தனியுரிமையை 
அடை ) த . 1543 - ல விசனப்படும் செகராசசேகரன என் 
யாழப்பாரத ) த ஆண்டு வந்த பொழுது , 
கடல 

வாணி 
கத்துறை முக பாத்திகள் கைகொணடிருந்த போர்ததுக்கீசி 

அவனை த தங்களுக த ழபபாயச ரெய தனா . இயலபாகவே 
மிக்க கொடுமை வாயம் தவனை சங்கிலி , போர்த்துக் கசியப் பாதி 
ரிமாாகளால தங்கள மதததிறகு மாற்றப்பட்டிருந்த கிறிஸ்துவர் 
களை அடிக்கா) 

துனறுததி வந்து , பைகளில் 700 பேரை மன 
னார எனனும் இடத்தில படுகொலைக ஆளாக்கின. இவவாறு 
சங்கிலியின் செயகைகளே பொதுககிசியா யாழப்பாண நாட்டுக் 
காரியங்களில் தலையிடுவதற்கு ஒரு நல்ல நிமித்தமாகி விட்டன . 


னா . 


1501 - ல போாததுகக்சியா யாழப்பாண நாடடைப் பிடித்து , 
அங்கே பரராசசேகரன எனனும இளவரானை அரியணை யேற்றி 
அவன 1615 வரை நனக, ஆ 

சி புரிந்தான . அவன் 
இறந்தவுடன் அவன உறவினகிைய கிலி என்பான ஒருவன 
அரியணையைக கைபபாறிக கொண்டு , போாத்துக்கீசியரை 
நாடடை விடடுத துத்த முயன்றான . முதலில் அவனுக்குச் 
சிறிது வெற்றி கிடை தது வந்தது . அதற்குள் போாதது ககீசியர் 
செவவனேயமைந்த ஒரு பெரிய படையை ஒலிவேரா பிலிப்பு என் 
னும் படைத் தலைவன் வசம் கொடுத்து அனுப்பினா. தமிழப் 
படை வீராகள நலல முறையிலே போரை நடத்தியும் , ஐரோப்பி 
பரின் 

ன உயாதாய படைகளுக்கு ஆறாது உடைந்தனர் . எதிரிகள் 
சங்கிலியைப் பி ) ததுக டுகாவா எனனும இடத்திறகுக கொண்டு 
3 ாய , 

அந , பொடறு விட்டனா இவவாறு தமிழரின தனி 
பாட உரிமை இல கையில் மாயநதொழிமத 

தது . 


/ 


அத்தியாயம் -5 


பிந்திய சோழ பாண்டியர் காலத் தமிழ் இலக்கியம் : 

தமிழ் மொழியில் பத்திச் சுவை ததுமபும பாமாலைகள் பாடி 
யருளிய சைவ நாயன்மார்களுக்கும வைணவ ஆழ்வார்களுக்கும் 
பின் , அதே முறையில் பாசுரங்கள் இயறறும சேந்தனார் , திரு . 
மூலர் , நக்கீரர் நமபியாண்டார் நமபி போனற பல புலவர்கள் 
தோன்றினர் . அவர்களுள் , நம்பியாண்டார் நம்பி முதலாம் இராஜ 
ராஜன் காலத்தில் வாழந்தவர் . திருமூலர் திருமந்திரம் பாடினார் 
ஒன்பது சிவனடியார்கள பாடிய பாடல்களைத் திருவிசைப்பா 
என னும் பெயரால் தொகுத்திருக்கின்றனர் . அவையெல்லாம் 
திருமுறைகளாக வகுக்கப்பட்டு முன்னரே ஏற்பட்டுள்ள பத்திப் 
பாசுரங்களோடு சோககப்பெற்றுள்ளன . 


இராஜராஜனுக்குப் பிறகு குலோத்துங்கன காலம் வரை 
யிருந்த சோழ மன்னர்கள நாடு பிடிப்பதிலேயே நாட்டமாய் 
இருந்து விட்டதால் சிறந்த இலக்கிய நூல்களாக ஒன்றும் அவர் 
காலத்தில் வெளி வரவில்லை . ஆனால் இராஜேந்திரன வட இந்தி 
யாவில் பல பகுதிகளையும் வென்று கைககொண்ட பொழுது , 
வடக்கே இருந்து கல்வி கற்ற பார்பனர்களைத் திரள் திரளாகக் 
கொண்டு வந்து தமிழ நாட்டிற் குடியேற்றி வைத்தான என்பதை 
நாம் மறந்து விடலாகாது . 


இவவாறு வந்த பார்ப்பனர்கள் தமிழை சமஸ்கிருத மய 
மாக்குவதற்கு வேண்டியவறறை யெல்லாம செய்து வைத்தனர் . 
அதன விளைவைக் குலோத்துங்கன் காலத்தெழுந்த இலக்கிய 
நூல்களில் நாம் நன்கு காணலாம் . 


, 


சங்க காலத்திற்குப் பின் தோனறிய புலவர்களுள மிகவும் 
சிறந்து விளங்குகினறவராகிய கமபர் அக்காலவளவில் தோன் 
றியவர் தான . அவர் தாம் எழுதிய இராமாயண நூலுக்கு வட 
மொழி நூலில் இருந்தே கதையை எடுத்துள்ளார் . பெருநதேவ 
னார் பாடிய பாரதவெணபா , புகழேந்தியார் பாடிய நளவெண்பா , 
ஒட்டக்கூத்தர் பாடிய தக்கயாகப் பரணி போனற நூல்கள் எல் 
லாம வடமொழி இதிகாசங்களையும் புராணங்களையும தழுவியே 
எழுதப்பட்டுள்ளன . அவற்றிலிருந்து தமிழ்ப் புலவர்கள எத் 
துணை அளவுக்கு வட் மொழியை அடுத்து வாழத்தொடங்கி விட் 
டார்கள எனபது தெரிய வரும் . ஆனால் அதற்குப் புறனடை 
யாக சயங்கொணடார் மட்டிலும் தமது கலிங்கத்துப் பரணியைப் 
பாடினார் . அது முதற குலோத்துங்கன கலிங்கத்தை வென்ற 
புகழினை விரித்துக் கூறுகிறது . ஆதலால அந நூல் சரித்திர 
ஆராய்ச்சிக்குப் பெரிதும் பயன்படக் கூடிய தாய தமிழ மக்கள் 
விரப் புகழப்படைத்து வீறெய்திய அக்காலத்தை விளக்கழுறப் 
புலனுறுத்தும் ஆடி போல் மிளிர்கின்றது . 


ச 


NA 
. 
-II 
MINRH 
. 


TTttu 


**. 


ப 


பா 


மதுரை நாயக்க அரண்மனை 


( 99 ) 


களிடையும் 


சமயத் தொடர்புடைய நூல்களுள் , சேக்கிழார் எழுதிய 
பெரிய புராணம மிகவும் முக்கியமானது . வடமொழிப் புராணங் 
களில் எதையும் மிகைப்படுத்திக கூறுகின்ற வழககம தமிழ நூல் 

நுழையத் தொடங்கியது . பெரிய புராணத்தில் 
நாயன்மார்களுடைய அற்புத வாழ்ககைச் சரிதைகள புராண 
நடையில் எழுதப்பட்டிருப்பினும் , நமக்குரிய பெருமக்களாக பத்தி 
மிகுந்த அடியார்களைப் பற்றி நாம தெரிந்துகொளவதறகுப் பெரிய 
புராணத்தைத் தவிர வேறு ஆதாரம இல்லா திருககிறது . 


பெரிதும் 


இவை தவிர பல இலக்கண நூல்களும் அக்காலத்தில் எழு 
தப்பட்டன . அவறறுள இபபொழுது கனகு வழங்கப்படும் நன் 
னூல் எனபது , தொலகாப்பியத்தைப பினபறறிய ேதயாயினும் , 
சுருங்கக்கூறி விளங்கவைப்பதால் மாணவாகளுக்குப் 
பயன்படக்கூடியது . தமிழ மூவேந்தர்களின் வீழச்சிக்குப்பின் , 
தமிழ் மொழி தெலுங்கு கனனடம் வடமொழிகளுக்கும் தாழ்ந்த 
நிலையை எய்தியது . அதனால் மதத்தைப பறறிப பாட 
புலவர்கள் பழந் தமிழச செயயுள நடை மரபுகளைக கைவிட்டு ,, 
கர்நாடக இசைத்துறைப் பாடல்களைத் தெலுங்கில் பாடத் 
தொடங்கிவிட்டனர் . 


வந்த 


அந்நிலை வந்துங்கூட , எண்ணிறந்த புலவர்களும் சமயப்பெரி 
யார்களும் , திருநெல்வேலி பகுதியிலுள்ள பாண்டியா குலச் சிற்றர 
சர்களும விஜயநகர ஆட்சிக்காலத்திலும் அதற்குப் பின்னரும் 

ல்லாமற் போயவிடவிலலை . ஆனால அனனவர்கள் தங்களுக் 
குரிய சிறப்பை அடைவதறகு வழியில்லாமற போயிறறு . 

அத் 
தமிழ்ப பெரியாாகளின் பெயாகள மங்கி மறைந்து விடாதபடி 
விளக்கமுறுத்துவதறகான வள்ளல்களும் முனவந்தனர் . இராம 
நாதபுரம அரசா பாண்டித்துரைத் தேவா நாலாவது தமிழ்ச் 
சங்கத்தை 

மதுரையில் நிறுவினாாகள . செட்டி * நாட்டரசர் 
இராஜா சர் . அணணாமலைச செட்டியாா அவாகள அமைத்த 
அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் தமிழக கலைகள செழித்தோங்கி 
வளர்வதற்கு ஏற்ற நிலைக்களமாய விளங்கி வருகிறது . 
சேர சோழ பாண்டியர்களின பழந் தமிழககுல மரபுகள மாயந்த 
பின்றை , தொல்லாணை நல்லாசிரியா புணர் கட்டுண்ட தண்ட 
மிழ் வளமும் குறைவ தாயிற்று. 


ஆனால் , 


அத்தியாயம் -6 


நாயக்கர் ஆட்சியும் ஆங்கிலேயர் ஆட்சியும் : 

தென் இந்தியாவிலிருந்து முலலீம் படைகள வெளியேற்றப் 
பட்டு விஜய நகர இராசரியம வேரூனறிய திலிருந்து , இந்தியாவி 
லுளள இந்து நாடுகளுக்குளளே திராவிடர்களுக குப பெருமதிப்பு 
ஏற்பட்டது உணமையே . ஆலை தமிழ மககளின அளவில் , 
அவாகள பெருமை றைந்து விட்டது என்றே சொலலவேண 
டும் . 

திராவிட இனத்தவருக்குள தெலுங்கரும் கனனடருமே 
முஸ்லீம் படையெடுபபை ககததுடன விடாது போராடி எதிர்த் 
தவாகள . தமிழா தாரசசியுறறுப பினனடைந்து சோாவாரா 
யினர் . விஜயநகரப் பேரரனழ பாண்டியரும் சோழரும் மீள 
தம ஆட்சியைப் பெற்றது உவமைதான . ஆயினும் , அவர்க 
ளின படைப் - Бір 

எலலாம பறநதொழிந்தது . ஒரு வலிமை 
கொணட பேரரசினழே அவாகள குறுநில மனனரின நிலைக்குக் 
குறுகிவிட்டனா . 

வியநகர முதனமையாட முறிந்து விடாத 
படி தமிழநாட்டின பல இடங்களிலும் தெலுங்க விராகளும் கனன 
டத தலைவாகளும் நிலையாய அமாத்தப்பட்டார்கள் . 

தாகால 
இந்தியாவிலுள்ள உளநாட்டு மனனாகளுக்கு ஆலோசனையாளா 
ஆங்கில அதிகாரிகள் 

-அமத்தப்பட்ட ருபபதுபோல் , 
மதுரை மனனனுக்கும் ஆலோசனையாளனாக எலலாவித அதிகா 
ரங்களையும் பெற்ற ஒரு தெலுங்கன நியமிக்கப்பட்டான . அரச 
னுடைய அதிகாரம் அனைததையும சிறிது சிறிதாக இத்தெலுங் 
கத் தலைவர்கள தாங்களே கபபறறிககொண்டு, இ . பி . 1483 - ல் 
மதுராபுரிமா நாயக்கா எனறு தங்களுக்குப் பெயா கொடுத்துக் 
கொணடாாகள . 


களாக 


அதற்குப் பினனா விஜயநகர பேரரசனுக்குக கீழப்படிக் 
திருந்த சோழபாண்டியாகளைபபறறி ஒனறும தெரிவ தறகிலலை . 
தமிழ நாட்டு அரசியல் என்பது அறவே மறைந்து ,, விஜயநகரக 
காரியங்களுககே எங்கும் முதனமை கொடுக்கப்பட்டது . 


கியது . 


திருநெல்வேலிப் பாண்டியர்கள் : -- 

முஸல்ம ஆட்சியினபோது , அவாகளை எதிாததுக கிளமபிய 
இளவரசாகளுக்கெலலாம தென் பாணடிய நாடே அரணாக விளங் 

விஜயநகர ஆட்சி ஏறப்பட்ட பிறகும அநநிலை மாற 
வில்லை , கி . பி . 1401 முதல 1122 வரை ஆடாவாமன 

விக்கிரம 
பாணடியன எனனும அரசன இராமநாதபுர ததையும் , அதற்கு 
தெறகேயுள்ள பகுதிகளையும் ஆண்டுவந்தான . கி . பி . 1422 முதல் 
1462 வரையில் தென பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த அரிகே 
சரி பராககிரம் பாண்டியன 

எதிரபபை 
வெற்றியுற நடத்திவந்தான . அவன விஜயநகர முழு வலியையும் 
அசைத்து , சில ஆண்டுகளாக மதுரையைக கைபயற்றி வைத்தி 


எனபவன 


ஒரு பெரிய 


( 101 ) / 


ருந்தான் . அவனுக்குக் கொற்கை வேந்தன் எனனும் பெயரும் 
உண்டு . ஆதலால் தென்கரையோரத்திலுள்ள இராமநாதபுரம் , 

நெல்வேலி ஜில்லாக்கள் அவன கைவசமே இருந்துவந்தி 
ருக்க வேண்டும் , ஆனால முடிவில் அவன விஜயநகரப் படைத் 
தலைவன நரசநாயக்கனால முறியுண்டு, தெற்கே தனது பழைய 
அரணாகிய திருநெல்வேலிப் பகுதிக்கு ஒதுக்கப்பட்டான . 


பராக்கிரம பாணடியன எனனும மனனன பத்திச் செல்வம் 
பழுதறப் பூண்டு விளங்கினான் . தான் பிறந்த உயர் பெருங்குல 
மானது சிறுமையுற்று ஓயந் திருந்த நாளிலும் , தெனகாசியில் 
ஒரு பெரிய கோயிலைக கட்டியதோடு , பழங்கோயில்கள 

பலவற 
றையும் புதுப்பித்துப் பெருமைகொண்டான . 


பாண 


டிய குலத்தின இவன கிளையினா திருநெல்வேலியைத் 
தலைநகராகக கொண்டு தென்பகுதியை சுமாா 1652 

வரையில் 
செங்கோலோசசி வந்தனா . அதன பின்னா அவர்களுடைய 
வரலாறு யாதெனத தெரிவதற்கியலாதபடி மறைந்து போயினா 
அவாகள் தங்கள் கலவெட்டுகளில் தனியுரிமை கொண்ட மனனர் 
களைபபோல கூறிக்கொளளினும உணமையில் அவவாறு அவர் 
கள இருந்ததில்லை . அடிக்கடி விஜயநகரப் பேரரசன அவாகள 
காரியங்களில் தலையிட்டுவந்தான . அதுபோல் 1534 - ல் விஜயநக 
ரத்திறகுக கீழபபடிந்திருந்த திருவாங்கூர் சிறறரசன , 

தென் 
பாண்டிய நாட்டை ஆண்டுவந்த ஸ்ரீவல்லபன என்பவனைத் தாக் 
கியபொழுது , பேரரசனான அசசு தராயன தென் கோடிக்குப் படை 
களுடன 

விரைவிற கிழம்பி வந்து தடுக்கவேண்டியதாயிற்று . 
இதன் விளைவாக அசசுதராயன ஒரு பாண்டியா குலபபெண்ணை 
மணந்து கொணடான . 

பராக்கிரம பாண்டியனுடைய வழிவந்தவர்களுக்கு அரசிய 
லில் உணமையாக ஓர் அதிகாரமும் இல்லா திருநதது . 
கள தங்களுடைய பொழுதையும் பொருளையும் கோயில்களும் மன் 
றங்களும் கட்டுவ தறகே செலவிட்டனா . இன்னும் , 

அவர்கள் 
கல்வித்துறையிற கருத்துடையவாகளாயப் புலவாகளைப் போற்றி 
வந்தனா. வவாறு சில காலம் மதுரைக்குப் 

பதிலாகத் திரு 
நெல்வேலி தமிழக கலைப்பணபாடுகளுக்கு முதலிடமாக விளங 


அவர் 


கியது . 


நாயக்கர் குலம் : 

சுமார் கி.பி. 1559 - ல வீரசேகரன எனனும் சோழ அரசன 
அபபொழுது ஆண்டு வந்த சந்திரசேகரன எனனும பாண்டியன் 
மேற் படையெடுத்து மதுரையினினறும அவனைத் துரத்தினான் . 
அதை அறிந்த வி ஐயநகர மனனன வலிந்து போர் தொடுத்த 
சோழனை ஒறுபபதறகாகத தன படைத் தலைவனான 
நாயக்கனை அனுப்பினான . ஆனால் நாகம நாயக்கன மதுரையைக் 
கைபபறறியவுடன , தனக்கிட்ட ஆணையின்படி , பாண்டியனை மீண் 
டும அஙகு அரசு கட்டிலில் அமாத்திவைக்காமல் , தானே அரச 
னாகிவிடபபாாத்தான . 


காகம 


( 102 ) 


இதை அறிந்த விஜயநகரப் பேரரசன் கனன்று பொங்கி , 
1. நாகமனுடைய மகனான 

விஸ்வநாதன் தலைமையிலேயே ஒரு 
படையை அனுப்பி , அந்நன்றி கெட்ட நாகமனைக் கொன்றாவது 
கொண்டாவது மீளுமபடி ஏவினான் . அவ்வரிய காரியத்தைச் 
செய்து முடிக்க வேறு ஒருவரும இல்லாதது கண்டு , 

கண்டு , அதை 
முற்றுவிகக விசுவநா தன தானாகவே வலிய முனவந்ததாகச் 

ால்லப்படுகிறது . விசுவநாதன தன தந்தையோடு பொருது 
வெற்றியுடன் அவனைச சிறை செய்து கொற்றத் தலை நகருக்கு 
கொண்டுவந்தான் . பின்னா அவவீரமகனின வேண்டுகோளுக் 
கிரங்கிப் பேரரசனான கிருஷண தேவராயன நாகமனை மனனித் 
தான . பிறகு அமமனனன விசுவநாதனை மதுரையில் தனது 
பிரதிநிதியாக வீற்றிருந்து வழிவழியாக ஆணடுவருமபடி நிய 
மித்துவிட்டான . 


. 


ஆனால் விசுவநாதன பிரதிநிதிககும மேலான 

அதிகாரங் 
களையே பெறறிருநதான . உணமையில் அவனே பாண்டி நாட்டு 
அரசன் . இத்தகைய ஏறபாடு திருநெலவேலியில் இருந்து வந்த 
பாண்டிச் சிற்றரசாகளுக்குப் பிடிக்கவில்லை .. அவாகளில ஐவர் 
ஒன றுசோந்து கொண்டு 

விசுவநாத 

நாயக்கனை எதிரத்தனர் . 
தெற்கே கிளம்பி வந்த மதுரைப் படைகளைப் பாணடியர்கள நேர் 
நின்று போர் புரியாது மறை முகமாயத் தாக்கிய தால , நாயகக 
னின் படைகள நசுக்குண்டு நலிவெயதின . இவவி தம போரை 
இழந்த விசுவநாதன பாணடியாகளை த தனித தனியே நேர்முகப் 
போருக்கு அறைகூவி அழைத்து ஒவ்வொருவரையும் வென்றான் . 
பின்னர் ஒருவாறு அவாகளைத் தணிவித்து நாடெங்கும் அமைதி 
நிலைக்கச் செய்துவைத்தான . பாண்டி நாடடை எழுபத்திரண்டு 
பாளையங்களாகப் பிரிதது , ஒவ்வொரு பாளையத்தையும 

ஒவ் 
வொரு தலைவனிடம் ஒப்புவித்தான . அததலைவனுக்குப் பாளை 
யக்காரன எனறு பெயா . விசுவநா தன பாண்டி நாட்டிறகுத் 
தன்னுடன அழைத்து வந்திருந்த வீராகளான தெலுங்கர்களுக் 
கும , கனனடர்களுக்கும தகுந்த கைமாறு செய்யக்கருதி , அவர்க 
ளிற பலரையும் பாளையககாரர்களாக 

நியமிததான . 
தெற்கே எட்டியுள்ள இடங்களைக கட்டுக்கடங்கா வீராகளாய் 
விளங்கி நின்ற மறவா தலைமக்களிடமே நமபி விட்டு விடும்படியாக 
நோநதது . 


ஆனால் 


/ 


அதன் 
அவன் 
முஸலீம் 


விசுவநாதன கி . பி . 1563 வரை ஆட்சி புரிந்தான . 
பின அவன மகன கிருஷணப்ப நாயக்கன் அரசனான . 
வந்த இரண்டு ஆண்டுகளுககெலலாம வியநகரம் 
களால் தாக்குண்டு அழிக்கப்பட்டது . அதனால சநதிரகிரியைத் 
தலைநகராகக்கொண்டு , விஜயநகரப் 

பேரரசன 

வாழவேண 

வண்டிவந் 
தது . அவனுக்கு மைசூர் , தஞசை , மதுரை எனனும மூவிடத்தி 
ருந்த அரசாகளும உணமையாகவே 

இருநதார்கள . கிருஷணப் 
பன இலஙகையைப் படையெடுத்து , கணடி அரசனைப் பட்டாளம் 
மனற இடத்தில் வைத்து வென்றதாகக் கூறப்படுகிறது . 


N 


+ 


மதுரைதெப்பக்குளம் 


( 103 ) 


கி . பி . 1573 லிருந்து கிருஷணப்பனின் இரு குமாரர்களான 
கிருஷ்ணப்பனும் விசுவநாதனும் ஒன்றாக இருந்து பாண்டியை 
ஆண்டு வந்தனர் . பின்னர் 1595 - ல் கிருஷணப்பனின் இருமக்க 
ளான எலிங்கிய நாயக்கனும் விசுவப்பநாயக்கனும் சேர்ந்து 1602 
வரை ஆட்சி செலுத்தினர் . 

கி . பி . 1602 - ல் எலிங்கிய நாயக்கனின் மகன் முத்துக்கிருஷ் 
ணப்ப நாயக்கன அரசன் ஆனான . அவன் இராமேசுவரத்தை 
யும அதைச சேர்ந்த பகுதியான சேது நாட்டையும் ஒரு பாண்டி 
யர் குல வழித்தோனறலுக்கு அளித்து , சேதுபதி எனனும பட் 
படமும சூட்டி , எழுபத்திரண்டு பாளையங்களுக்கும் தலைமையுடைய 

க்கி வைத்தான் . அவன் 1609 - ல முத்துவீரப்பன் , 
திருமலை , குமாரமுத்து வீரப்பன , எனற மூன்று குமாரர்களை 
வைத்துவிட்டு இறந்தான . அவர்களுள மூத்தவனான முத்து 
வீரப்ப நாயக்கன் 1623 வரை ஆட்சி புரிந்தான . அவன காலத் 
தில் மைசூர் அரசன மதுரையைக கைப்பற்ற முயற்சி எடுத்தான் . 
ஆனால் எழுபத்திரண்டு பாளையக்காராகளும் சேர்ந்து மைசூர்ப் 
படைகளைக் கெட்டழிந்திடச் செய்தனா . அவ்வேளையில் , பெலன் 
குன றியிருந்த விஜயநகரப் பேரரசை முஸலீமகள மேன்மேலும் 
தகைககலுற்றனா . 


வகை 


ஆதலால் , திருமலை நாயக்கன் மதுரைப் பட்டத்தைப்பெறு 
கின்ற நாளில் , விஜயநகர மனனன மிகவும் வலிகெட்டு மெலிவெய 
தியதால் , திருமலை நாயக்கன அவனுக்குப் பணிவதை நிறுத்தி 
விட்டான . பாண்டி நாடும் முன்போல செலவம பொழிந்து செழிப் 
புற தொடங்கவும திருமலை வணங்கா 

முடிமனனனாயத் தனி 
யாட்சி புரிந்து வந்தான . ஆனால் முஸலீமகளுடைய தொந்தரவு 
இருந்துவந்த தால , இந்து அரசுகள எலலாம ஒரு பேரரசின கீழ் 
ஒன்றுபட்டிருந்தாலே நலம் எனத் தோனறியது . தஞ்சை , செஞ 
சியிலுள்ள நாயககர்களும் திருமலை நாயக்கனைப் போனறு , தனி 
யரசாகளாக மாறிவிட்டனர் . ஆனால் மைசூா மட்டும் விஜயநகரப் 
பேரரசிற்கு உணமையாயக் கட்டுப் பட்டு , தமிழ நாட்டு நாயக்கர் 
களைக்கூட தண்டிப்பதற்காக ஒருபபட்டெழுந்தது . தெறகே 
திண்டுக்கல் நோக்கி மைசூா படைகள எழுந்து வந்தன . திருமலை 
நாயக்கன் இராமப் பையன எனனும படைத் தலைவன வசம ஒரு 
வலிய படையை அனுப்பி அவர்களை எதிர்ககச் செய்தான் . 
மைசூர் படைகள இடைமுறிந்து திரும்பியோடும்படி யாயிற்று . 


பின்னும் சில ஆண்டுகளுக்குப்பின் , விஜயநகர மனனன் மது 
ரையை நோக்கிய படையெடுத்தான் . திருமலை நாயக்கனுக்கு 
உதவியாய்த் தஞசை நாயககனும் செஞ்சி நாயக்கனும துணை 
நின்றனர் . அவவி தமிருந்தும் விஜயநகர மன்னனுக்கே முதலில் 
சிறிது வெற்றி கிடைத்தது . அதைக கண்டு திருமலை நாயக்கன 
அச்சமுற்று , ஐதரபாத்தின ஒரு பகுதியாக விளங்கும் கோல் 
கொண்டாவில் அபபொழுது ஆண்டுவந்த முஸலீம சுல் தானு 
டைய உதவியை வேண்டினான் . 

உடனே அந்த சுல்தானும் 


( 104 ) 
விஜயநகர மன்னனை எதிர்த்துக் கிளம்பி , தெலுங்கு நாட்டில் ஒரு 
பகுதியை அழித்து , தெற்கே பாண்டி நாட்டை நோக்கியும் படை 
யெடுத்து வந்து விட்டான . அவனைத் தடுப்பதற்காகக் கோல் 
கொண்டாவைத் தாக்கும்படி திருமலை பிஜப்பூர் சுல்தானைக் 
கிளப்பிவிட்டான . ஆனால் பிஜப்பூா சுல்தான் அவவி தம் செயயா 
மல் , கோல்கொண்டாவுடன சேர்ந்துகொண்டு மதுரையை எதிர்த் 
துத் தாக்கினான திருமலை இனனது செயவதென்றறியாமல 
தடுமாறினான் . அதைககண்ட விஜயநகர மன்னன , முஸலீமகளி 
டையே தழைத்த ஒற்றுமை உணாசசியை உள்ளத்தே உவந்து 
நோக்கி , தானும முனனையவற்றை யெலலாம மறந்து , பாண்டி 
நாட்டின் உதவிககாகப பறந்து வந்தான . ஆனால , முஸலீம 
படைகள் வலியனவாய மிகுந்திருந்தமையின , இந்துப் படைகள் 
எல்லாம திரண்டு கூடியும எதிரநிற்கலாறறாது உடைந்தன . திரு 
மலை பிஜப்பூரின தலைமையை ஏற்றுத் திறையளககுமபடியாக 

இவவாறு முஸலிம தொந்தரவு நீங்கியதும , விஜய 
நகர மனனன் மைசூரின உதவியைக கொண்டு , திருமலை நாயக் 
கனை அடக்கிவிடவேண்டும எனறு மறுபடியும முயறசி எடுத் 
தான . அப்பொழுது திருமலை பிஜப்பூர் சுல்தானை மூட்டி விட் 

பிஜப்பூா படைகள மைசூரைப் படையெடுத்து அழித் 
துக்கொண்டே மதுரையை நோக்கி வந்தன . இமமுறை திருமலை 
ஏராளமான பொருளைக் கொடுத்து பிஜப்பூா சுல்தானை மனம் 
குளிரச் செய்து அனுப்பினான . பினனும் சில ஆண்டுகள் கழித்து 
மைசூர்ப் படைகள் மூன்றாவது முறையாக மதுரைமீது 
யெடுத்தன . 

முனனா அடைந்த துனபங்களை மனங்கொண்டு , 
திருமலை இமமுறையில் முஸ்லீமகளை உதவிக்கு அழைக்கவில்லை . 


நேர்ந்தது . 


டான . 


படை 


திருமலை நாயக்கன் ஆட்சியின் தொடக்கத்திலேயே அவனுக் 
கும் பாளையக்காரர்களின தலைவனான சேதுபதிக்கும் அவ்வளவு 
நல்ல எண்ணம் இல்லா திருந்து வந்தது . ஆதலால் சேதுபதி 
யின் உதவியைப் பெறுவதற்காகத் தன அரசியைக்கொண்டு ஒரு 
திருமுகம எழுதி அனுப்பினான . அரசி எழுதிய திருமுகம் கண் 

வுடன் சேதுபதி ஒரு பெரிய படையைத் திரட்டிக்கொண்டு அர 
சனுக்கு உதவியாக வந்தான . மைசூர்ப படைகள் தோல்வி 
யுற்று மலைகளுக்கு ஓடின . பின்னா திருமலையின் இளையவனான 
முத்து வீரப்பன் மைசூரைப் படையெடுத்து மலைப் பகுதி நாடு 
களை அழித்தான . அவவிதம வெற்றியடைந்து முதது வீரபபன 
மதுரைக்குத் திரும்புவதறகுள , திருமலை நாயக்கன தனது எழு 
பத்தைந்தாவது வயதில் இறந்து விட்டான . இவவாறு இடை 
விடாது போர்கள் நடந்துவந்தபோதிலும் , திருமலையின ஆட்சி 
யில் மதுரை மிகவும் செழித்து முனனேற்றம் அடைந்திருந் . 
அவன அங்கு ஓர் அழகான அரண்மனையைக் கட்டினான . அதில் 
ஒரு பகுதி இனறும் நிலைத்திருக்கிறது . இனனும் , அவன் மீனாட்சி 
அமமன கோயிலை யொட்டிப புதுமண்டபம் ஒன்று கட்டினான . 
அழகான பெரிய குளம ஒன றும , மறறும பல வசதிகளும அவன 
ஏற்படுத்தியதாகச் சொல்லப்படுகிறது . 


* 


( 105 ) 


திருமலை நாயக்கனின மகன் முத்து அழகாத்திரி , 

அவன 
முஸலீமகளை த தடுத்துக காப்பதற்காகத் திருச்சிராபபளளியில் 
ஒரு பெரிய கோடடையைக் கட்டினான் . சில ஆண்டுகளில் முஸ 
லீமகளும திருசசியை நோக்கிப் படையெடுத்து வந்தனா . ஆனால் 
அங்குக் கோட்டையின் காவல் கடுமையாத தோனறிய தால் , 
அவர்கள் தஞசை மேற்சென று அநநகரைப் பிடித்தனா . அங்கி 
தந்து மீண்டும் திருச்சியைப் பிடிக்க முயறசி 

செய்யப்பட்டது . 
ஆயினும , பஞசமும நோயும முஸலிம படைகளைத துனபபபடுத் 
தத்தொடங்கியதால் , சிறிதளவு பொன பெற்றுக்கொண்டு அவர் 
கள பாணடியை விட்டு நீங்கலாயினா . 


து அரசுகளி 


இவவாறு நாளுக்குநாள முஸலமகளுடைய தொந்தரவு 
பெருங் கேடு 

விளைத்துககொண்டு வரவும் , இந்து 
டையே சிறுசிறு பூசலகளும் போர்களும ஏறபட்டு 

ஒறறுமை 
குறைந்து கொணடே வந்தது . 


, 


அழகாத்திரி 1662 - ல் இறக்கவும் , 

அவன 

மகன சொக்கநா 
தன் அரசன ஆனான . இப்புதிய மனனன முஸலிமகளுடைய 
வருகையைத் தடுக்கும் ஆத்திரத்தில் , தஞ்சை மனனனுடனும் 
சேதுபதியுடனும் பகைத்துக்கொணடான . பாண்டி நாட்டை 
முஸலீமகள படை யெடுக்காதிருப்பதற்காக அடிக்கடி பொருள 
நிறையக கொடுததுககொணடே வரவேண்டியிருந்தது . இவவ 
ளவு மானக்குறைவும் தரூசையான உ 

ஞசையான உதவி யளிக்காததால் விளைந் 
தது என்று மனததிற 

று மனததிற கொண்டு , கொககநாதன தஞசை மனனன 
மேற போர் தொடுத்தான . அவவாறு நடந்த போரில் 

தஞசை 
மனனன உயிர் நீந்தான . அவன குடுமபமும அழிந்தொழிந்தது . 


ஆனால தஞசை பிஜப்பூர் சுல்தானின உதவியை நாடிற்று . 
முஸலீமகளுக்கு த தமிழ இராச்சியங்களில் தலையிடவேண்டும் 
என்பது பெரு விருப்பம் . உடனே பி ஐப்பூரிலிருந்து எககோஜி 
என்ற ஒரு மராட்டியப் படைத்தலைவன ஒரு படையுடன கிளம 
பினன் . 


படைகள் 


கிளம 


எககோஜி தஞசையைக் கைபபறறித தானே அரசனாக 
இருந்து ஆள ததொடங்கினான . தெறகே யுளள மறவர்கள் கலக 
மிட்டெழுந்தனர் . வடக்கு முனையில் மைசூாப 
பித் தாக்கலுற்றன . இவவாறு சொககநாதனுடைய ஆ டசி 
குருதி கொப்புளிக்கும் வீணான போர்களால் அலககணுற்று அல் 
லாடியது . 


ஆதலால் , 


சொக்கநாதனுடைய மகன அரங்ககிருஷண 
முத்து வீரப்பன 1682 - ல ஆட்சிக்கு வந்ததும் , நாடெங்கும் ஒரே 
குழப்பமாய இருந்தது . ஆனால் நலல காலமாய , டி ல்லிய பேரர 
சனுடைய முதனமை யாட்சியைப் பிஜப்பூரும 

யாட்சியைப் பிஜபபூரும கோல்கொண்டா 
வும் ஏற்றுக் கொள்ள மறுத்ததால் முஸலிமகளிடையே பிளவுகள் 
ஏற்பட்டன . 

தஞசை 

மராட்டியர்களுக்கும மைசூருக்சூம் மன 
வேற்றுமை உணடாயிறறு . வவாறு 

பாண்டி நாட்டுப் பகை 


( 106 ) 


வர்கள் வேறு இடங்களில் தங்கள் கவன ததைச் செலுத்தவேண்டி 
யிருந்ததால் , முத்து வீரப்பன் தன நாட்டில் சிறிது அலை 

றிது அமைதியை 
நிலைநாட்ட வழி ஏற்பட்டது . 

அவன நெடுநாள 

நெடுநாள இருக் 
காது திடீரெனறு 1689 - ல் தவறிவிட்டான . 


ஆனால் 


மிகக 


படையா 


னது 


படையை 


அவன் இறக்கும பொழுது அவன மனைவி கருவுற்றிருந்தாள, 
பட்டத்திற்கு வேறு குழந்தைகள் இல்லாததால , அவன தாய 
அரசி மங்கமமாள தானே அரசாட்சியைக கைககொணடு , 
திறமையுடன நடத்திவந்தாள . திறை கொடுக்காது கலகமிட்டுக் 
கொண்டிருந்த திருவாங்கூா அரசனை அடக்கித திறை அளக்கச் 
செயதான . தஞசை மராட்டிய மனனனும் கைமிகுந்து 

கைமிகுந்து விடாத 
படி தட்டிவிட முயறசி எடுததாள . ஆலை அவள செய்த ஒரு 
பெருந் தவறு யாதெனில் , அது அவள சேதுபதியைப் பகைத் 
துக் கொண்டதேயாகும் . சேதுபதி , தான நினைத்தபடி யெல் 
லாம் நடக்கத்தொடங்கி , மங்கமமாளின அதிகாரததைப் பொருட் 
படுத்தாதிருந்தான . மராட்டியர்களோடு றபட்ட வேற்று 
மையை ஒருவிதமாய ஒழுங்கு படுத்தி உறவு கொள்ளவும் , அவர் 
கள் மங்கமமாளுக்கு உதவி அளிக்க முன வந்தனா . 

அவாகள் 
தவியைககொணடு மங்கமமாள சேது நாட்டுடன போாதொடுத் 
தாள . 

அபபொழுது சேதுபதியாய இருந்த கிழவன சேதுபதி 
என்பவன சிறிதும் அஞ்சாது , தஆசையிலிருந்தும் 

மதுரையிலி 
ருந்தும் திரண்டு வந்த படைகளை ஒருமுகமாய எதிாத துச சிதற 
அடிததுவிடடான . 

சேதுபதியின போர வலல மறவா 
எதிர்பாராத விதமாயக கிளமபி மராட்டியர் 
எதிர்த்து , மதுரை அரசியின படைத் தலைவ னை நரசப்ப ஐயர் 
எனபவனைக் கொனறு , எதிரி படைகளை ச 

நாட்டுக்கு 
வெளியே மடக்கித் தளளி வி 

அதிலிருந்து சேது நாடு 
மதுரைத் தலைமையைக களைந்து விட்டுத தனியாட்சி நடத்தத் 
தலைப்பட்டது . 
முததுவீரப்பனின் 

மகனான வி ஜயசொக்கநாத 

நாயக்கன 
704 லிருந்து ஆட்சி நடத்தலுற்றான . அவன காலத்தில் சேது 
நாட்டில் பல தலைவர்களும் பிரிவுகளும் ஏற்பட்டுவிடவே முன்னி 
ருந்த ஒற்றுமையும பலமும் சிறந்து ஒழிந்தன . 

1731 - ல் விஜய 
சொக்கநா தன குழந்தை யில்லாமல இறநது விடவும , அவனது 
பட்டத்தரசியான மீனாட்சி அமமாள அரசாட்சியை நடத்துவாளா 

பங்காரு திருமலை நாயக்கன எனனும் தனது நெருங்கிய 
உறவினனுடைய மகனான பங்காரு எனபவனைத் தனக்குத் தத் 
தாக எடுத்து வளாத்தான . சில ஆண்டுகளுக்குள் அவன் 
தனக்கே பட்டம் 
பட்டம் வேண்டும் 
வண்டும் எனறு 

வாதாடத் தொடங்கிவிட் 
டான் . தங்களுடைய வழககைத் தீர்பபதறகுக கர்நாடக நவாப 
உதவியை இருவரும் வேண்டினா . பாண்டி நாட்டின மேலேயே 
கண்ணாய் இருந்த அந்த முஸலீம நவாப பங்காருவின் பக்கமே 
சார்ந்து தீர்ப்பளித்தான . 


சேது 


- 


டது . 


னாள் . 


கர் 


பின்னர் , பங்காரு மதுரையை ஆளத்தொடங்கியதும் , 
நாடக நவாப தன படைத் தலைவனான சந்தா சாகிப் என்பவனைப் 


( 107 ) 
பாண்டி நாட்டை தாக்கும்படி ஆணையிட்டான் . 

ணையிட்டான் . இவ்வாறு தங் 
கள் வழக்கைத் தீர்கக நவாப்பிடம் வரம் கேட்டதிலிருந்தே 
மதுரை நாயக்கர்கள எவ்வளவிறகு வலிகுன்றி , மெலிந்துள்ளன 
எனபது நன்கு தெரியவரும் . சந்தா சாகிப் மதுரையையும திருச் 
சியையும் கைப்பறறிககொண்டு தானே அரசனாகிவிட்டான . 


ர் 


1 


அரசி மீனாட்சிக்கும் பங்காரு நாயககனுககும 

பின் மதுரை 
நாயக்கர் குலம் முடிவடைந்து விட்டது . பாண்டி நாடு ஒரு தனி 
யரசு எனற நிலையும பின இலலாது போயிறறு . 

சந்தா சாகிப்பும நெடுநாள இருக்க வில்லை . சில ஆண்டு 
களில் தஞசை மராட்டியாகள மதுரையைப் படை யெடுத்து அவ 
னைப் பிடித்துச் சிறையிலிட்டனா . கி . பி . 1743 - ல் ஐதராபாத் 
நைசாம மைசூரையும கருநாடகத்தையும் , தெற்கே தமிழ நாடு 
களையும் வெனறு அகபபடுததி , அவறறை ஆறககாடு நவாப 
பிடம ஒப்புவித்து அவனையே ஆண்டு கொண்டிருககுமபடி வைத் 


தான் . 


1748 - ல் மராட்டியாகளால விடுவிககபபட்ட 

சந்தா சாகிப் 
பூர்ககாட்டு நவாப் கொணட நாடுகள் தனககே வேண்டுமென்று 
வாதாடினான . இதறகுள கிழக்கு இந்தியக கமபேனிகளை வைத்து 
நடத்திய ஆங்கிலேயாகளும் பிரெஞசுககாராகளும தென்னாட்டு 
அரசியற பூசல்களில் தலையிடுவாராயினா . பிரெஞ்சுக்காரர்கள 
சந்தா சாகிப்புககு உதவியாகவும் , ஆங்கிலேயர்கள 

ஙகிலேயர்கள ஆற்காட்டு 
நவாப்புக்கு உதவியாகவும் கிளம்பினார்கள் . 


டது . 


அவர்களிடையே நடந்த போர்களால் தமிழ் நாடு பாழபட் , 

எங்கும பயிர்த் தொழில் நடைபெறாமல் , பஞசமும யும் 
பரவி , . ஏழைத திராவிடமககள் 

இறந்துபடுவாராயினா . ஒரு 
பொறுப்பான அரசாட்சி எனபது இல்லாது போகவும , ஒழுங்கு 
முறை வாழக்கையும் சீர்குலைந்து விட்டது . முஸலீமகளுடைய 
வன்கண்மைக்கு அஞ்சி , மறக்குல த தலைவர்களும மற்றுமுள்ள 
பாளையக்காராகளும அடங்கிய துபோற காணப்பட்டாலும் , நாடு 
முழுதும ஒரே கலகமாய இருந்தது . கேளவிமுறை யில்லாத 
நிலையில் , மறப் படை வீராகள ஆறலைககவும சூறையாடவும் 
துணிந்து விட்டாாகள . 

ஆங்கிலேயர்கள சிறிது சிறிதாகத் தங்கள் மாற்றலரை வெந் 
கண்டு , தமிழ் நாடு முழுதும் தங்கள் துணைவனான ஆர்க்காட்டு 
நவாப ஆட்சிக்கு வருமபடி உதவி புரிந்தனர் .. ஆனால் நேர்முக 
மாய்த் தாங்களே எதிர்த்துச செல்லாது , ஆங்கிலேயக் கம்பேனி 
யார் ஆர்க்காட்டு நவாப்பின் பினனணியில் நினறுகொண்டே 
அவனுக்குப் பலமளித்து வந்தனர் . 

அப்படியிருந்தும் , பாளையக்காரர்களை அடக்குவது அரிதா 
யிருந்ததால , நவாப்பினால் அவர்களிடமிருந்து செல்லவேண்டிய 
வரிகளை வசூலிக்க முடியவில்லை . ஆகையால் , 1781 - ல் வரிகளை 


( 108 ) 


வசூலிககும வேலை பிரிட்டிஷ கிழக்கு இந்தியக் கம்பேனியார் 
வசமே ஒப்புவிக்கப்பட்டது . அதிலிருந்து 1800 - ம் ஆண்டிற்குள் 
ஆங்கிலேயாகள மறவர்களை எதிர்த்துக கொடுமபோர் நடத்தி , 
அவர்கள கோட்டைகளை ஒவ்வொனறாயத் தகர்த்தெறிந்து , 
அறவே ஒடுக்கி விட்டார்கள் . 


பொதுவாக 


கக 


கி . பி . 1801 - ல் , சென்னையைத தங்கள முதன்மை யிடமாகக் 
கொணடிருந்த ஆங்கிலேயாகள 

கலகக்காராகள 
யாருக்கும மனனிப்பு அளித்து , தென்னாடு முழுதையும் தங்களின 
நேரான அதிகாரத்தின கீழககொணடு வந்தனா. அதிலிருந்து 
சிறிது காலததிற்குள தமிழ , தெலுங்கு , கனனடம , துளு , மலையா 
ளம் என ற பல பகுதிகளும் அடங்கிய திராவிட நாடு 

முழுதும் 
ஆங்கிலேயருடைய முதனமை ஆட்சியினகீழ வந்து விட்டது . 
அதில் பெரும் பகுதியை அவர்கள நேர்முகமாகவே ஆள 
ளத் 
தொடங்கினா. திராவிட ஜிலலாககளை எல்லாம ஒனறுசோதது 
ஆட்சிமுறை வசதியை முனனிட்டு 

னிட்டு ஒரே மாகாணமாகச 
விட்டனர் . அதனால திராவிட இனததுப் பல தொகுதியினரும் , 
முன் தங்களுக்கிருந்த வேற்றுமைகளை மறந்து , திராவிட நாட் 
டின எதிர்கால நனமையையும , வளாசசியையும் , முனனேற்றத் 
தையும் கருதி ஒன றுபடடுழைக்கும் உணர்சசி பிறக்க வழி ஏற் 
பட்டிருக்கிறது . 


செயது 


